கஞ்சியிலூம்‌ இன்பம்‌ 


கி. வா. ஜகத்தாதன்‌ 


அமுத நிலையம்‌. விமிடெட்‌ 


-. தேனாம்பேட்டை னு சென்னை - ச... 


உரிமைபதிவு] [லை ர. ௩. 


அமுதம்‌ . 2 


- மூதல்‌. பதிப்பு - எப்ரல்‌, 1949. 
இரண்டாம்‌ பதிப்பு - ஆகஸ்ட்‌, 1953. 


ன: ஜு ச்‌ ந்த்‌ ப்‌ 


ந 
5 


பேோருன்‌ அடக்கம்‌ 


பூசாரி வரம்‌ 
கல்யாண விளையாட்டு 
மணமகளின்‌ மிடுக்கு 
மாமன்‌ உறவு 
கஞ்சியிலும்‌ இன்பம்‌ 
அத்தான விஜயம்‌ 


. நகையும்‌ மலரும்‌ 


வீரத்தின்‌ தோல்லி 


குடும்ப விரிவு 


தெப்மாங்கு 


சங்கேத சம்பாஷணை 


மாமியாரும்‌ மருமகளும்‌ 
பஞ்சை மகலிர்‌ 
பொங்கல்‌ களியாட்டம்‌ 


சாஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌, சென்னை - 18. 


முன்னுரை 


பல ஆண்டுகளாக நாடோடிப்‌ பாடல்களைத்‌ 
தொகுத்து வரும்‌ முயற்சியில்‌ கான்‌ ஈடுபட்டிருப்பதை . 
அன்பர்கள்‌ அறிவார்கள்‌. . இதற்குமுன்‌ “நாடோடி 


இலக்கியம்‌”. என்ற பெயரோடு ஒரு புத்தகம்‌ வெளியாகி 
யிருக்கிறது. . அது வெளியானபின்‌ காடோடிப்‌ பாடல்‌ 
கைப்பற்றிய கவனம்‌ தமிழ்‌ நாட்டினருக்கு அதிகமா 
யிருப்பது தெரிந்து மடழ்ச்சி அடைகிறேன்‌. ரேடியோவில்‌ 

மாதந்தோறும்‌ - ட்ட பாடல்களைப்‌ பாடுகிறார்கள்‌. 
நாடோடிப்‌. பாடல்களின்‌ . போலி பலவும்‌. இப்போது 
நாட்டில்‌ உலவுகின்றன. பலர்‌. அவற்றையே நாடோடிப்‌ 
பாடல்கள்‌ என்று எண்ணிவிடுகின்‌ ற்னர்‌.. 


ரொமத்திலே. உள்ள மக்கள்‌. வேலை செய்யும்பொழு 
தும்‌ பொழுது போக்கு கும்பொழுதும்‌ டமா 
பாடும்‌ நாடோடிப்‌. பாடல்கள்‌ இன்னாரால்‌ இயற்றப்‌ 
பட்டவை என்ற நியடிக்கு உட்படாதவை. காலந்தோறும்‌ 
இடந்தோறும்‌ பரவி, மாறியும்‌ விரிந்தும்‌. சுருங்கியும்‌ 
வழங்குபவை. இயற்கையோடு ஓட்டி வாழும்‌ உள்ளமும்‌ 
வாழ்க்கையும்‌ உடையவர்களுடைய உணர்ச்சியையும்‌ 
செயல்களையும்‌ வெளியிடும்‌ அப்‌ பாடல்கள்‌ புலவர்‌. உலகத்‌: 
துக்குப்‌ புறம்பே. நிற்பவை. நிற்றெது என்பதை நிக்குது! 
ன்றும்‌, . ஆயிற்றென்பதை ஆச்சு என்றும்‌ . மாற்றிக்‌ 
கொச்சைமொழிகளை நிரப்பிப்‌ பாடினால்‌ நாடோடிப்‌ பாட்டு 
அகிவிடுமென்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. காட்டிலே மலரும்‌ : 
மலரைப்போலச்‌ செயற்கையின்‌  வேலைப்பாடுகளின்‌ றி ' 
மலரும்‌ பாடல்களாகிய அவறன றப்போல: நாகரிக வாழ்க்‌ - 
. கையில்‌. ஈடுபட்ட மக்கள்‌ பாட முடியாது; அதுபவிக்கவே 
முடியாதே! குழந்தை. பேசும்‌ மழலைச்‌ . சொல்லைப்பப்ரல 
ஒருவர்‌ பேச முடியுமானால்‌. நாடோடிப்‌ ்‌. பாடல்களைப்‌ 
போலப்‌ புலவன்‌. பாடலாம்‌. இரண்டும்‌ இயலாத. காரியம்‌ 


IV 


உண்மையான காடோடிப்‌ பாடல்களைத்‌ தொகுத்து 
வெளியிவெதே என்‌ நோக்கம்‌. பாடல்களை விளக்கிக்‌ 
காட்டும்போதுதான்‌ இக்காலத்து ரசிகர்கள்‌ அவற்றின்‌ 
oS ஆகையால்‌, முன்பு “சுதேச. 
மித்திரன்‌” வாரப்‌ பதிப்பிலும்‌, வேறு சில பத்திரிகை 
களிலும்‌ நாடோடிப்‌ பாடல்‌ விளக்கங்களை எழுதினேன்‌. 
அவற்றில்‌ ஓரு பகுதியே இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள 
கட்டுரைகள்‌. இனியும்‌ தொடர்ச்கு கில புத்தகங்கள்‌ 
வளியரகம்‌. 


சென்னை | 


இதத வது | கி. வர. ஜகந்நாதன்‌. 


சூறிப்பு. 


இப்போது இதன்‌ இரண்டாம்‌ பதிப்பு வெளியாகிறது: 
இதல்‌ நான்‌ யாதொரு: பக்‌ செய்யவில்லை... இதன்‌ 
பின்‌, “குழந்தை. உலைம்‌ ”,. (மச்ச வீடு? என்‌ ம பெய 
ருடன்‌... இரண்டு பக்கங்கள்‌ 


அவ. ற்திலும்‌ பல காடோடிப்‌ பாடல்களின்‌ விளக்கத்தை 
காணலாம்‌. 


க. வா. ஐகந்நாதள்‌. 


மலிலாப்பூர்‌ 
807 | 


கஞ்சியிலும்‌ இன்பம்‌. 


“பூசாரி வரம்‌ 

“முற்றப்‌ பாட்டுக்கு எதிர்ப்‌ பாட்டு இல்லை, பூசாரி 
பாட்டுக்குப்‌ பின்பாட்டு இல்லை” என்று தமிழ்‌ நாட்டுப்‌ 
iL மொழி சொல்கிறது. ஏற்றப்‌ பாட்டு, பூசாரி பாட்டு 
என்னாம்‌. இரண்டும்‌. புலவர்களாலும்‌ பின்பற்றி இயற்ற. 
ம ந அமைப்பை உடையன. உணர்ச்சி ஒன்றையே 
அது! பபாது வைத்துத்‌ தாளம்‌ தவறாமல்‌ பாடும்‌ அந்த 
i பாட்டிலே தொடர்ச்சியாக ஒரு பொருளைப்‌ 
ரார்ப்பது. அருமையிலும்‌ அருமை. . ஆனாலும்‌ பாமர 
மக்களின்‌ உள்ளத்தை அந்தப்‌ பாடல்கள்‌ பிணிக்கின்‌ றன. 


ஏற்றப்‌ பாட்டுக்கும்‌ பூசாரி பாட்டுக்கும்‌ சில வேறு 
பாடுகள்‌ உண்டு... ஏ ற்றக்காரன்‌' வாத்தியத்தின்‌. துணை 
ஒன்றும்‌ இல்லாமல்‌ ஒரு தொழிலைச்‌ செய்து. கொண்டே 
பாடுகிறான்‌. அவனுக்கு -அந்தப்‌' பாட்டு முழுவதும்‌ மனப்‌ 
பாடம்ர்க - இருக்கும்‌. . பூசாரியோ. பாடும்‌ பெர்மூ த 
அடுக்கை அடித்து. ஆவேசம்‌. கொண்டு , பாடுகிறான்‌. அப்‌ 
படிப்‌ பாடுவதுதான்‌ அவன்‌ : 2 தாழில்‌.. பல. காலமாக, 
வ ழங்யெ பாடல்களை அவன்‌ சொல்லே தாடு இடையிடையே. 
தன்னுடைய கைச்சரக்கையும்‌' 'சேர்த்துக்கொள்வான்‌- ல 


2 கழ்சியிலும்‌ ன்பம்‌ 


இரண்டு பேர்கள்‌ சேர்ந்து உடுக்கு அடிக்கும்போது. 
அந்த இடம்‌ முழுவதும்‌ பெரிய உற்சாகம்‌ நிலவும்‌. 
. அவேசம்‌ வந்தவனைப்போல ஒருவன்‌ உடுக்கடித்துப்‌ 
பாடுவான்‌ ; ஓவ்வொரு வரிக்கும்‌ மற்றொருவன்‌ “ஆமாமா 
என்று பின்பாட்டுப்‌ பாடுவான்‌. ஒரு சரணம்‌ முடிந்த 
வுடன்‌. 'ஆமாமா'ப்‌ போட்டவன்‌ பாடுவான்‌ ; முன்னாலே 
-பரடினவன்‌' ஆமாமா'ப்‌ போடுவான்‌. இருவரும்‌ ஒருவரை 
- ஓருவர்‌ விஞ்சிக்கொண்டு பாடுவார்கள்‌. கூட்டத்தில்‌ ஆர 
்‌ வாரும்‌ ஆவேசமும்‌ அளவுக்கு மிஞ்சி எழும்‌. 

7 | 

பூசாரி. தமிழ்காட்டில்‌ தலைமுறை தலைமுை றயாக 
வந்தவன்‌: மிகப்‌ பழங்காலத்திலும்‌ அவன்‌ உடுக்கடித்துப்‌.. 
பாட்டுப்‌ பாடித்‌ தெய்வங்களை வருவிப்பான்‌. பெரும்‌.“ 
பாலும்‌ முருகனையே அவன்‌ யூசிப்பான்‌: தன்‌ கையில்‌ 
வேலை. வைத்துக்கொண்டு ஆடுவான்‌. இன்றும்‌ கொங்கு E 
காட்டில்‌ வேலை வைத்துச்‌ கொண்டு. ஆடும்‌ வழக்கத்தைப்‌ நட்‌ 
பார்க்கலாம்‌. . முசாரி வேலை . வைத்திரும்தமையால்‌ அவ. 
இக்கு வேலன்‌ என்ற பெயரை முன்காலத்தில்‌. அளி 
: இருந்தார்கள்‌... தெய்வ விக்ரெகத்ை தப்‌ படிமம்‌. என்‌; து. ்‌ 
சொல்வார்கள்‌: அதனைப்‌ பூசை செய்வதனால்‌ பூகாரிக்குப்‌ 
படிமத்தான்‌ என்றும்‌ ஒரு பெயர்‌ வழங்கி ௦ வந்தது. 

மலை. சூழ்ந்த. இடங்களில்தான்‌ பூசாரி மிகு தியாக 
வ௫த்து : 'வம்தான்‌.. அந்தப்‌ பகுதியைக்‌. குறிஞ்சித்‌ இணை. 
யென்று” தமிழர்கள்‌ வகுத்தார்கள்‌. அதற்குத்‌ தெய்வம்‌ 
முருகன்‌... முருகனுக்குக்‌. கள்ளையும்‌ ' ஊனையும்‌ இனையர்‌ 
யையும்‌ வைத்து. ஆட்டைப்‌ 'பலியிட்டுக்‌. 'குறச்சாதியினர்‌ 
வழிபடுவார்கள்‌... அப்போது யசாரி மணியடித்துத்‌ , 5 அடி 
கொட்டி. முருகனை அவேசமாக. வரச்செய்வான்‌. 


ப _ அரசன்‌ யுத்தத்திற்குப்‌ போவதற்கு மூன்பும்‌, யுத்த த்தி 


புசார்‌ வரம்‌ - ட்‌ 


றில்‌ ஏதேனும்‌ கோய்‌ வந்தாலும்‌, இரு குடும்ப இல்‌ 
ஏதாவது! துன்பம்‌ வந்தாலும்‌ வேலனை வரவழைத்து 
முருகனுக்குப்‌ பூசை போடச்செய்து கூத்தாவெது. “அம்‌ 
காலத்‌ ழ்‌ த்துக்‌ குறவர்‌ வழக்கம்‌. தங்கள்‌ பண கக பணம்‌ 
ஆவத ற்கு முன்னால்‌ வெறியாவெதும்‌ உண்டு. 

இக்காலத்தில்‌ ல்‌ பூசாரி மாரியம்மன்‌, காளி முதலிய. 
இராம தேவதைகளைப்‌ பூசிப்பவனாக இருக்கி கிறான்‌. ஆவேசம்‌ . 
வந்து. ஆடுவதும்‌, -உடுக்கடிக்து வழிபடுவதும்‌ இன்னும்‌, 
இருக்கின்‌ றன, . அவன்‌ பாடும்‌ பாட்டுக்கள்‌ தோத்திர 
மாகவும்‌, பெரிய கதைகளாகவும்‌ உள்ளன. பாரத த 
பணக்‌ கதைப்‌ பகுதிகளைத்‌ நதுரோபதையம்மன்‌ திருவிழா. 
வைப்‌ போன்ற . விசேஷ காட்களில்‌ ... தொடர்ச்‌ ச்சியார்க்ப்‌. 
பாடும்‌ பூசாரிகள்‌ இன்றும்‌ இருக்கிறார்கள்‌. ஆவேசம்‌ வந்து! 
குறி சொல்லும்‌ பூசாரிகளை: இன்றும்‌ ரொமாக்கரங்களில்‌. 
கரணலாம்‌. 


குறி. சொலலும்‌ . தெ காழிலும்‌. பண்டைக்‌ காலந்‌. 
தொட்டே பூசாரிகள்‌ பரம்பரைக்கு உரியதாக . இருக்கிறது... 

. வேலனைப்‌'போலவே குறத்தியும்‌ கூறி சொல்வாள்‌... பேப்‌: 
- பிடித்த பெண்களுக்கு இன்ன பேம்‌' பிடித்ததென்று குறி. 
சொல்லச்‌ சங்ககாலத்து வேல்னுக்குத்‌ தெரியும்‌. இந்தக்‌ 

காலத்துப்‌ பூசாறிக்கும்‌. தெரியும்‌: 

*, 
கிராமங்களில்‌ தொழில்‌ செய்து. கூலி வாங்கிப்‌ பின்ழக்‌ 


கும்‌ வழை மக்களுக்குப்‌. 'பூசாரிதான்‌ . குரு? - அவன்ற்ரனி 


“சோசியகாரன்‌'; அவனோ. பாட்டும்‌. கதையும்‌ சொல்‌ ல்லும்‌ 
யபாகவதன்‌... தெய்வத்தின்‌ திருவருளை விட அவன்‌ இழு 
அருளே. மிகவும்‌. பதவ து சாமி வங்‌. கொடுத்தாலும்‌. 


க. கற்சிமிலும்‌ இன்பம்‌ 


பூசாரி வரங்‌ கொடுக்கவில்லை'' என்று பழமொழி சொல்‌ 
வதைக்‌ கேட்டதில்லையா ? 


. தொழில்‌ செய்வார்‌ மல்லல்‌ ஒரு பெண்ணுக்குக்‌ 
கல்யாணம்‌ செய்யவேண்டுமானால்‌ முறைமைப்‌ பிள்ளை 
வாரேனும்‌ இருப்பான்‌. அத்தை மகனைக்‌ கொள்வது ஒரு, 
வழக்கம்‌. ஏதாவது காரணத்தால்‌ அவனுக்குப்‌ பெண்ணைக்‌ 
கொடுக்க இயலாவிட்டால்‌ இரண்டு குடும்பங்களுக்கும்‌ 
பெரிய சண்டை வந்து விடும்‌. கல்யாணம்‌ நடவாமல்‌ தடுப்‌ 
Li த தற்கு உரிய காரியங்களை எல்லாம்‌ செய்வார்கள்‌. இத்‌ 
- தகைய சண்டையால்‌ மணமகனே பிணமகனாய்‌, மண ப்‌ 
பறை ய்‌, பிணப்பை ஐயாய்‌... முடிந்த . கல்யாணங்களும்‌ 
உண்டு. ன சோக 


வே று... ' வகையிலும்‌ : கல்யாணம்‌ நடவாமல்‌ செய்ய 
முங்லும்‌ விரோதிகள்‌. இருப்பார்கள்‌. ஆகவே, கல்யாணம்‌ - 
என்றால்‌ . அதுவும்‌ சத்துமுவை வென்று நிறைவேற்றும்‌ 
 யகோரா்ட்ட்மாகவே- நேரும்‌. மனிதர்‌ துணையோடு தெய்‌ 
- வத்தின்‌ துணையையும்‌. வேண்டிப்‌ பூசாரியை அழைத்துப்‌ 
பூசை போட்டு . உடுக்கடி க்கச்‌ சொல்லிக்‌ கேட்பார்கள்‌. 
“பூசாரி. தைரியமூட்டும்‌ பாடல்களைப்‌ பாடுவான்‌. அவ 
டைய தொனியே. அச்சத்தை நீக்கித்‌. தைரியத்கை 
உண்டாக்கும்‌. 


மருதமலை. வீரப்பனைப்‌ பூசாரி, பெண்ணுக்கு, மண... 


முடிக்க வேண்டு. அழைக்கிறான்‌. பாட்டு, பின்‌ பாட்டு, ட்‌ 


இடையிடையே. உடுக்கின்‌ -*பிம்‌, பிம்‌: பிம்‌, பிம்‌ பிம்‌. பிம்‌”... 


ஈன்ற முழக்கம்‌, ஜனங்களின்‌ ஆரவாரம்‌ எல்லாம்‌ சேர்ந்து... 
ஆத்த இடத்தை ஒரு 'போர்க்களரியைப்‌ போலத்‌ தோ ம்றச்‌.. 
“இசய்கின்‌ றன. 


ஸூசர்றி. பாம்‌ .தீதெ தாடங்குகறுன்‌: பி 


கத்சாரி வரம்‌ 


ப 


ஏ மருதமலை வீரப்பா... ஆஆஆஆஆஆர 
மணமுடிக்க வேண்மேப்பா ஆஆஆஆ ஆஸ? 
. (பிம்பிம்பிம்‌--பிம்பிம்பிம்‌--பிம்பிம்‌ ம்பம்‌)" 


உனக்கு 'ஆடுகோதி தாரேன்‌ 
ஒசந்த ௪ரம்பிராணி தாரேன்‌ 
( பிம்பிம்பிம்‌.-பிம்பிம்பிம்‌.பீம்பிம்பிய்)ி 


பாடுபட்டுப்‌ பொய்த்‌ தின்னப்‌ 
பரப்பாத்தி கல்யாணம்‌ 


( பிம்பிம்பிம்‌-பிம்பிம்பிம்‌-மம்பிம்பிம்‌] 


அதுநறல்லா முடிச்சு வச்சால்‌ 
,தல்லவேபட்டி ரெண்டு தாரேன்‌ 


(ம்பம்‌. மம்ிம்பி்-பம்பி்பல்‌) a. 


தீ சத்துருவை மூக்காலே 
வாயாலே ரதுதங்‌ கொட்ட 


(சிம்பிம்பிம்‌-பிம்பிம்பிம்‌-பீம்பீம்பிம்‌) 


ஜயா-ஊரைவிட்டுத்‌ தான்‌ ஓட்டி. 
உதவி செய்ய வாராயோ 7] 


த கா்‌ 


சத்றுருவை ஊரை விட்டு ஓட்டவும்‌. ப்யமுறுத்தவும்‌. 
முதுமலை விரப்பணுக்கு இரண்டு. வேட்டி வாங்கித்‌ தருவ 
தரகர்‌ சொல்விறான்‌ LFA. அந்து இரண்டு வேட்டியும்‌ 
மமுதமலை வீரப்பனா கட்டிக்‌: கொள்ளப்‌ போகிறான்‌? 
பூசாரி வீ ர. கட்டிக்கொண்டு - குதூகலிக்கப்‌' 
ப போறோன்‌ ? 

மருதமலை வீ வீரப்பனை. இப்படி... அழைக்கும்போது 
அந்தச்‌ மீரட்‌ மலையிலிரு ருந்து இறங்கி வத்து. பூசாரிக்குள்‌. 


8. டம்‌ ...... கழ்சிமிலும்‌ இன்பம்‌. 


்‌ புகுந்து ட பூசாரி ஆவேசம்‌ கொண்டு அள்ளிச்‌ 
.. குநிக்கிறான்‌. மற்றொருவன்‌ உடுக்கடிக்கிறான்‌. இனிமேல்‌ 
- சாரி பேசுவதெல்லாம்‌ சாமியின்‌ வார்த்தை. சானி 
இதோ குறி சொல்கிறது. தைரியம்‌ சொல்கி றது. ஈம்பில்கை 
_ ஊட்டுகிறது. என்ன கலகம்‌ வந்தாலும்‌ காட்பாற்று 
வதாக வாக்களிக்கிறது. கல்யாணம்‌ செய்து வைப்ப 
தோடு நில்லாமல்‌, மேலும்‌ தம்பஇகளுக்குப்‌. பிள்ளைவரம்‌ 
கூடத்‌ கொடுக்க றது. பெண்ணைப்‌ பெர்‌ ற்‌ வர்களுக்கு வேறு 
என்ன வேண்டும்‌? " 


சத்ரு, பயம்கொஞ்சம்‌ உண்டு - ஆனால்‌ 
சாதிததுச்‌ சங்கடம்‌ போக்கிவைப்‌ பேன்‌ நாண்‌. 
எத்தனை பேர்கள்வத்‌ தானும்‌ - இந்த 
 சானக்குச்‌ சமானமாய்க்‌ கறுப்புகள்‌ உண்டோ டு 
 சுல்யசணம்‌ செய்துவைம்‌ பேன்‌ நான்‌ - எந்தக்‌ 
- ககைம்‌ வந்தாலும்‌ கலங்கவே வேண்டாம்‌. 
கறுப்பனென்‌ ஜென்னையெண்‌ ணிக்கொள்‌ - அந்தக்‌ 
ப காட்டேறி வீரன்சா மூண்டிமா காளி 
என்னாலே என்ன ஆ காது - எவன்‌ 
என்ன விசோதத்தைச்‌' செய்தாலும்‌ அப்பா 
பன்ச்‌. பிறவாதென்‌ , நூலும்‌ - - நல்ல - 
“புத்திரன்‌. புத்திரி தான்தரு, வேனே | 
அஞ்சாதே அஞ்சாதே அம்மா 5 


பூசை போட்டுச்‌. சாடி. 'வரங்கொடுத்‌ த்து! விடவே { பூசா. 
ரிக்க. வேட்டியும்‌. பணமும்‌ கொடுத்து அவனை. வணங்‌இ.... 
ட்‌ வழிபடுகிறார்கள்‌. - அவன்‌ இருந்துதானே ' கவ்யாணத்தை 
நடத்தி வைக்க வேண்டும்‌? பூசாரி. வசம்‌: கெடுத்து வீடு 

றான்‌: முகூர்த்தம்‌. நிறைவேறிச்‌ சாமி சொன்ன கர்ரியங்க 
ளெல்லாம்‌ - டைபெற்றுவிடும்‌. என்‌ 2 நம்பிக்கை ணகி; ப்ட்‌ ட 
ட்‌ த மக்களுக்கு. -இனிஎக்‌ நக்‌ காலத்த திலும்‌ ; ளை; சாத்‌, 


கல்யாண வீளையாட்டு 


.... ஒவ்வொரு தேசத்திலும்‌ ஒவ்வொரு சாதியிலும்‌ கல்‌. 
யாண சம்பிரதாயங்களும்‌ சடங்குகளும்‌ வெவ்வேறு வித 
DIE இருக்கும்‌. பழங்கால மக்கள்‌ எந்தச்‌ சம்பிரதாயங்‌ 
களைக்‌ கடைப்பிடித்து வந்தார்கள்‌ என்பதை இலக்கியம்‌ 
எடுத்துரைக்கிறது. அங்கங்கே காகரிக மக்களுக்கும்‌ புறம்‌ 
ரகம்‌ காடுகளிலும்‌ நாடுகளிலும்‌ வாழ்ந்துவரும்‌ பழங்குடி. 
மாக்களிடத்தும்‌ அந்தப்‌ ப்ழைய வழக்கங்களிலே சிலவற்‌. 
றைப்‌ பார்க்கலாம்‌. 


| பழைய வழக்கங்களை இலக்கியங்களில்‌ காண்பதோடு 
பழமொழிகளிலும்‌ 'விளையாட்டுக்களிலும்‌ காணலாம்‌. 
காட்டு நடப்பில்‌ இருந்த செயல்களைக்‌ குழந்தைகள்‌. அபி. 
்‌ நயித்து விளையாடுவது. இயல்பு. அகமுடையான்‌ பெண்‌ 
ML விளையாட்டு, கல்யாண விளையாட்டு முதலியவற்‌ 
சில்‌ வயசான மக்களுடைய. பழக்க வழக்கங்களையே 
குழர்தைகளும்‌ நடித்துப்‌ பார்க்கின்றன. அந்த. விளை. 
பரா டல்களுக்கு: ஏற்ற பாடல்கள்‌ வேறு. உள்ளன. அவை. 
களும்‌ அந்த வழக்கங்களைப்‌ புலப்படுத்துவனவாக இருக 
தும்‌. பாட்டும்‌ விளையாட்டும்‌ பழைய காலமுதல்‌ விசேஷ... 
மாறுதலைப்‌. பெறாமல்‌ . இருக்க, வாழ்க்கையில்‌ மாத்திரம்‌ : 
அந்தச்‌. சம்பிரதாயங்கள்‌ மாறிப்‌. போவதுண்டு. அந்தப்‌ 
1 பாடல்களையும்‌ : விளையாட்டையும்‌." சொண்டு பண்டைக்‌ 
காலத்து வட க்கங்களை: ஊடுத்து உணரலாம்‌. மனித. இன. 
ஆராய்ச்சி நூல்வல்லார்‌ (Anthropologists) அவற்றைக்‌ 
.கொண்டுஆராய்ந்து பல செய்‌ திகளைவெளிப்படுத்துிறார்கள்‌. 


8 கஞ்சியிலு.ம்‌ இன்பம்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ பழங்காலத்தில்‌ கல்யாணத்தில்‌ மணப்‌ 
பெண்‌ ணுக்குப்‌ பரிசம்‌ ல வைத்து மணப்பது எல்லாச்‌ சா இியா 
ரிடத்தும்‌ வழக்கமாக இருந்தது. பிற்காலத்தில்‌ சில வகுப்‌ 
பினரிடம்‌ இது மாறி வர தக்ஷிணை ௦ வாங்கும்‌ வழக்கம்‌ ஏற்‌ 
பட்டது. மாமன்‌ மகனை மணப்பது உரிமையாகப்‌ பல 
சாதியினர்‌ வைத்திருந்தார்கள்‌. . சில சாதியினர்‌ அப்படிச்‌ 
செய்வ தில்லை. மாமனை மணக்கும்‌ வழக்கம்‌ சிலருக்கு 
விலக்கு ; சிலருக்கு. உடன்‌! ராடு, 


இப்படியாக வர்‌ த வ பதத்தை சிலவற்றை காடோடிப்‌ 
பாடல்களால்‌ உணரலாம்‌. ' ஏழை மக்களின்‌ பெண்கள்‌ 
கல்யாண விளையாட்டு விளையாடுவார்கள்‌. இடையிடையே 
பாடல்கள்‌ வரும்‌. அவற்றால்‌ பல செய்திகள்‌ செரியவமு 
கின்றன. த்‌ 


ஆ. 
பெண்‌ வீட்டார்‌ என்றும்‌ பிள்ளை வீட்டார்‌ என்றும்‌ 
இரண்டு கட்சிகள்‌' வகுத்துக்கொண்டு இந்த விளையாட்டு 
அடுவார்கள்‌? 


( பெண்‌ ணுக்குத்‌. தாய்‌ பிள்ளை வீட்டாரை அணு 
அவர்களோடு பேச்சுக்‌ கொடுத்துப்‌ பழக்கும்‌ செய்துகொள்‌. 
அரள: அத ற்கு ஏதாவது ஒரு சாக்கு வேண்டுமே /. 

“கான்‌ ஒரு மாயக்‌ குறவனுக்கு மனைவியாகப்‌ புகுந்தேன்‌ ; 
வாயில்லாப்‌ பூச்சியாகிய பெண்ணைப்‌ பெற்றேன்‌; குடும்‌. 
பீத்தைல்‌. காப்பாற்றும்‌ பொறுப்பு என்‌ தலைமேல்‌: விழுக்‌. 


தது; வெயிலில்‌ அலைந்து இரிந்து கூலிவேலை" செய்தேன்‌. a 


தலை. காய்ந்துபோயி ற்று; கொஞ்சம்‌ எண்ணெய்‌ : வாருங்‌ 
கள்‌”. என்று கேட்பாள்‌. இதிலிருந்கு ழ்‌ கல்யாண விளை. 
யாட்டு இரு காட்கம்போலத்‌ தீ தொடர்ந்து நடைபெ அம்‌. 


கல்யாண விளையாட்டு -. | . இ 
பெண்ணிள்‌ தாய்‌ கூறுவநு : 


- இளிகளெல்லாம்‌ பழத்து 3 க்குப்‌ தடி அப்பி: 
கிளியோடே சிவந்து சேந்தோண்டி அப்பி 

மாயக்‌ குறவனுக்குப்‌ புகுத? தண்டி அப்பி 
வாயில்லாப்‌ பூச்சியைப்‌ பெத்தேண்டி அப்பி 
காபிரிக்கா மட்டைவெட்டித்‌ - தலை 


_ காஞ்சுபோச்‌௬, கொஞ்சம்‌ எண்ணெய்‌ வாரு. 


பின்ன வீட்டுக்காரர்‌ 3 


இப்பத்தான்‌ எள்ளைக்‌ 
கழனிக்கு எடுத்துப்‌ 


போயிரும்‌ காங்க. 
பெண்‌ வீட்டார்‌ : 
“ [மேலே சொன்ன பாடலைச்‌ சொல்வார்கள்‌.]7 
பிள்ளை வீட்டார்‌ : 
இப்பத்தான்‌ 
எள்ளு விதைத்‌ிருக்குது. 
[பெண்‌ வீட்டார்‌ போய்விட்டு மீட்டும்‌ வந்து. பாட்‌. 


டைப்‌ பாடுவார்கள்‌. பிள்ளை விட்டார்‌ பின்வரும்‌ காரணங்‌ 
அளை இவ்வொன்‌ முகச்‌. சொல்லி அலைக்கழிப்பார்கள்‌. 1 


இப்பத்தான்‌. முனை சன்ம்பிலிஞ்க்கு ஜு 
இப்பத்தான்‌ ரெண்டெலை விட்டிருக்குது : 
இப்பத்தான்‌. அரும்பு விட்டிருக்குது 
இப்பத்தான்‌ பூப்பூத்‌ இருக்குது 
_ இப்பத்தான்‌ காய்காய் தி இருக்குது ்‌ 
இப்பத்தான்‌ அறுத்துக்‌ களத்திலே போட்டிருக்குதூ 
இப்பத்தான்‌ செக்காடி வந்திருக்குது . 


1௦. கஜ்சியிலும்‌ இன்பம்‌: 


தடுவீட்டில்‌ வச௬க கற்பூரம்‌ 

கொளுத்திததான்‌ தரவேணும்‌, 
பிறகு. கொஞ்சம்‌ எண்ணெய்‌ கொடுக்கக்‌ தலையில்‌. 
.. தேய்த்துக்கொள்வார்கள்‌. 

இந்த மாதிரி பல முறை வது வந்து எண்ணெய்‌ வேட்‌: 
டதனால்‌ . இரண்டு குடும்பத்தினருக்கும்‌ : பழக்கம்‌ அதிக 
மாநிறது. பிள்ளை வீட்டார்‌ பெண்‌ வீட்டாரிடம்‌ பெண்‌ 
இருப்பதை உணர்ந்துகொண்டு தங்கள்‌ பிள்ளைக்குப்‌ பெண்‌ 
கேட்க எண்ணுவார்கள்‌. ஒழு நாள்‌ அப்படியே போய்ப்‌: 
பெண்‌ கேட்பார்கள்‌. 


பிள்ளை வீட்டார்‌. : 


ஒற்றைச்‌ செருப்பாலே வத்தோம்‌ நாங்கள்‌ 
ப ஓரடி வில்லாலே வந்தோம்‌ தாங்கள்‌ 
மாஞ்சுரு னாலே. வந்தோம்‌ நாங்கள்‌ 
ப மல்லிப்பூச்‌ செண்டாலே...' வந தாம்‌. நாங்கள்‌ 
பேரிட்ட மாமியார்‌ வந்தோம்‌ தாங்கள்‌. 


- பெண்ணுக்கு நாத்தனார்‌ "வந்தோம்‌ நாங்கள்‌ 
பெண்ணைக்கொடு - தங்கம்‌ 


மெண்ணைக்கொடு. கா ன 

ரெட்டைச்‌ செருப்பாலே .. வந்தோம்‌ நாங்கள்‌ 

| ரெண்டடி. வில்லாலே வந்தோம்‌. தாங்கன்‌ 
மாஞ்சு ளாலே ' oe வத்தோம்‌ தாங்கள்‌ 


உ [முன்‌ வந்த 5 அழுகையே மீட்டும்‌ பாடுவார்கள்‌, , 


பெண்‌ வீட்டார்‌ : 
ஒற்றைச்‌. செருப்பாலே வந்தரல்‌. என்ன. ? 
பப ஓரஓவில்லே ம்‌. வந்தால்‌ என்ன ?' 


மாஞ்சுரு ளாலே. 
மல்‌ லிப்பூச்‌ செண்டா 


வந்தால்‌ என்ன]. 
லே... வத்தாலென்ன 2. 


பாண கினையாட்டு ட. 11 


பேரிட்ட்‌ மாமியார்‌ ' | வத்தல்‌ என்ன .? 
பெண்ணுக்கு நாத்தனார்‌ வந்தால்‌ என்ன ] 
பெண்‌ இல்லை . தங்கம்‌ 
பெண்‌ இல்லை. 
ரெட்டைக்‌ செருப்பாலே வந்தால்‌ என்ன 9 
[ முன்மாதிரியே எல்லா அடிகளும்‌ வரும்‌. ] 


தாங்கள்‌ பெண்ணைத்‌ தேடிக்கொண்டு வந்த சிரமத்தை: 
எடுத்துக கூறிப்‌ பெண்‌ வீட்டார்‌ உள்ளத்தில்‌ இரக்கம்‌. 
உண்டாக்க முயன்ற பிள்ளை வீட்டார்‌, தங்கள்‌ கருத்து 
நிறைவேறாமல்‌ போகவே யோசித்துப்‌ பார்கிறொர்கள்‌... 
“பெண்ணுக்குப்‌ பரிசம்‌ போட்டால்தான்‌ இவர்கள்‌ 
வழிக்கு வருவார்கள்‌. பொன்னும்‌ பூவும்‌ தருவதாகச்‌ 
சொல்லலாம்‌?” என்று சம்பிரதாயத்தை நினைந்து, சொல்ல: 
ஆ ரம்பிக்கிறார்கள்‌. 


பிள்ளை வீட்டார்‌ : 


ஒரு கழஞ்சூப்‌ பொன்னூத்‌ தாரேன்‌ 
வாயேன்‌ மருமகளே 


ஒரு கழஞ்சுப்‌ பூவுத்‌ தாரேன்‌ 
வாயேன்‌ மருமகனே த 


ழக என்பதைக்‌. கரண்டி. யென்ற றும்‌ இளிஞ்சு. 
வென்றும்‌ பாடுவார்கள்‌, a . 


பேண்‌ வீட்டார்‌ ; ச 


ஒரு கழஞ்சுப்‌ பொன்னைக்‌ கண்டு 


_ ஆற்றுவனோ தாற்றுவனோ. 
"ஆனுகடலாய்க்‌. காய்ச்சுவனோ ! 


 சன்னஸ்‌ ணன்‌ காலுக்குச்‌ லம்படிக்கப்‌ ர 
பெரியண்ணன்‌ கைக்குப்‌ யெரம்படிக்கப்‌ பத்தாது... 


12 


கஜ்சிமிலும்‌ இன்பம்‌ 
கூடடத்தெங்‌ கசுகாளுக்குக்‌ கொப்புசெய்யப்‌ பத்தாது 
மாடத்து அக்காளுக்கு மணிசெய்யப்‌ பத்தாது 
' குப்பையிலே மேய்ந்துவருங்‌ கோழிக்கும்‌ பத்தாது 


.... மந்தையிலே மேய்த்துவரும்‌ மாட்டுக்கும்‌ பத்தாது 


பத்தாப்‌ பறையனுக்குப்‌ படியஎக்கப்‌ பத்தாது, 


வின்ளை வீட்டார்‌ : 


பின்னே, என்ன வேணும்‌ 7 


பெண்‌ வீட்டார்‌ ; 


ஐந்நூறு ரூபாய்‌ பெறுமான ஜடைதாகம்‌ . 


அதுக்கேத்த: சூசியப்பிறை சந்திரப்பிறை' 
இருத்தால்‌ போதும்‌ 


காதுக்கேற்ற்‌ கல்‌இழைத்த கம்மல்‌ வேணும்‌ 
3 அதுக்கேற்ற வைர மாட்டல்‌ 


இகுத்தால்‌ போதும்‌ | ர 
கழுத்துக்கேற்ற ஐ.ம்தூஇரூமாய்பெறுமான அட்டிகையும்‌ 


ச காகமாலை கெச்சைகளும்‌ 


 இருத்தால்‌ யோதும்‌ 


இடுப்புக்கேற்ற ஒட்டியாணம்‌. இருந்தால்‌ போதும்‌. ்‌ 


அதிக்கேத்‌ ற்ற சாவிபடல்‌. 
, இருத்தால்‌ போதும்‌. 
கைத்கேற்ற காப்பு வேனும்‌. 


அதுக்கேற்ற ஐ.த்நாறு ரூபா பெறுமான 8 


"மோதிரமும்‌ வேணும்‌. . 


காலுக்கேற்ற காப்புக்‌ கொனுசு வதும்‌. 


ட அதுக்கேத்த: வெங்காயப்பீலி. 


இருந்தால்‌ போதும்‌. . 


கல்யாண விளையாட்டு 12 


“போதும்‌, போதும்‌” என்று வார்த்தை வருகிறதே 
யன்றி ஆசை வளர்ந்துகொண்டே செல்கிறது. தலைமுதல்‌ 
கால்வரையில்‌ அவர்களுக்குத்‌ தெரிந்த ஈகைகளை யெலலாம்‌ 
அடுக்கி வீடுறொர்கள்‌. இவைகளைப்‌ போடுவதற்குப்‌ பிள்ளை 
வீட்டார்‌ இணங்க வேண்டும்‌. 


பொம்மைக்‌ கல்யாண்மாக தாலும்‌ ககைகளுக்குக்‌ 
௮ த (ம 
குறைவு வரக்கூடாது: இதோ ஒரு பாட்டு, ம்க்‌ 
வேண்டிய கைகளைச்‌ எரா வகு ந 


'பொம்மைக்குக்‌ கல்யாணம்‌ 'புசியவே' வேணும்‌ 
க்ம்மல்‌' ஜிமிக்கி கைக்குப்பொன்‌ பாட்டில்‌ 
செம்மைப்‌ பட்டாடை சிவப்புசசி ற்‌ முடை ' 
அம்மணி வாங்க அருளடி எனக்கே 


நகைகளைப்‌ போடுவதாக அவரக்களித்தவுடன்‌ கல்யா 
ணம்‌ நிச்சயமாக விடுமிறது. 


[இதில்‌ வரும்‌ பாடல்களை எனக்குச்‌ 
சொன்னவள்‌ மந்தைவெளி முனியம்மாள்‌,]: 


மண மகளின்‌ மிடுக்கு 


கல்யாணத்துக்கு வேண்டிட ஏற்பாடுகள்‌ நடைபெறு 
இன்றன. பரிசம்‌ போட்டுப்‌ பெற்ற விலைப்‌ பண்டமாயெ 
மணப்‌ பெண்ணின்‌ மதிப்பு ஏறுகிறது. வாழ்க்கையில்‌ 
மாமியாருடைய தொல்லையினால்‌ உடலும்‌ உள்ளமும்‌ குன்‌ 
. மிப்போகப்‌ போகிறாள்‌ அவள்‌. ஆனால்‌ இப்போதோ. 
அவள்‌. ராணியைப்போல இருக்கிறாள்‌. மிடுக்கான வார்த்‌. 
.தைகளைப்‌ பேசுகிறாள்‌. தன்னுடைய த தயை பிள்ளை விட்டடா 
குக்கு அவசியம்‌ என்பதை உணர்ந்து அதிகார தோரணை 
யோடு வார்த்தை சொல்றோள்‌ ; பினு? பண்‌ ணு ருள்‌. 
| மருமகள்‌ கூட்டத்தர்ரையே இடுவடுக்கவைக்கும்‌ மாமியார்‌ 
- அவளிடம்‌ நயந்து போகிறாள்‌. அவள்‌ தன்‌ வீட்டு எல்லையை ' 
. மிதித்த பிறகல்லவா இருக்கி றது தண்டனை ? மாமியாரின்‌ 
வ சொரூபம்‌ அப்பொழுது நன்றாக வெளிப்படும்‌. 


“இப்பொழுதோ எப்படியாவது. கன்‌ பிள்ளைக்கு ஒரு 
மனைவியைத்‌ தேடி மணம்‌ செய்துவிட வேண்டுமென்‌ ற. 
ஒரே. கோக்கத்தோடு அவள்‌ இருக்கிறாள்‌. அவள்‌ இப்‌ 
போது பணிந்து. நடப்பதைக்‌ கண்டு ஏமாறக்கூடாது. புலி 
- பதுங்குவதெல்லாம்‌ பாய்வத ற்குத்தானே ? 


கல்யாண: மண்டப அலங்காரங்கள்‌ - பர்த்‌ இயாயின. 2 
சட்ங்குக்கு வேண்டிய . பண்டங்களெல்லாம்‌. வந்து நிரம்பி. 
யிருக்கின்‌ றன: ன்‌ மஞ்சள்‌, குங்குமம்‌, ்‌ கூறைப்புடைவை, 
ரவிக்கை, தந்தனம்‌ பம்‌ எல்லாம்‌. வந்திருக்கன்‌. றன... புரோ. 


மகன்களின்‌ மிடுக்த 15 


இதரும்‌ வந்துவிட்டார்‌. மணமகனும்‌ வத்து மணையின்மேல்‌ 
உட்கா! வர கனு ன்‌... இன்னும்‌ மணப்‌ பெண்‌ 
இர வில்லை. ்‌ 


அவள்‌ கோபித்துக்கொண்டிருக்கறுளோ ? போய்‌ 
அழைத்துவரச்‌ சொல்கிறார்கள்‌. யார்‌ போவது? நேரே 
மாமியாரே போகிறாள்‌. மாமியார்‌ போய்‌ அழைப்பதைக்‌ . 
காட்டிலும்‌ உயர்க்து மரியாதை இல்லையே / 


மாமியார்‌ வந்துவிட்ட ரள்‌ என்று மருமகள்‌ அஞ்சு 
கிறாளா ? இல்லை. அவள்‌ பின்னும்‌ முறுக்காக இருக்‌ 
கிறாள்‌. அவர்களிடையே ஒரு சம்பாஷணை நடக்கிறது 


க்கி ல்‌ க்குள்‌ 
_ வாடி மருமகனே ! வாடி, மருமகனே ! 
இப்பு வந்து சிக்கல்‌ இருந்தால்‌ 
எனக்கென்ன உனக்கென்ன ? | 
காக்காய்‌ கையில்‌ கொடுத்‌ தனுப்பு.. 
கட்டுக்‌ கயிறுவற்து கொடியில்‌ இருக்கு ஆ 
வாடி மருமகளே ! வாடி. மருமகளே 1' 
கட்டுக்‌ கயிறு வத்தால்‌ உ்கக்கள்ளர்‌ அது 
கொடியி லிருந்தால்‌ எனக்கென்ன] 
. காக்காய்‌ கையில்‌ சொடுத்தனுப்பு, 
பூ. வத்து தட்டில்‌ இருக்குது 
வாடி மருமகனே |. வாடி மருமகனே ! 
ம வத்தால்‌ எனக்கென்ன---அது.... த 
தட்டில்‌ இருத்தால்‌, எனக்கென்ன (த 
காக்காய்‌. கையில்‌ கொடுத்தனுப்பு 


மால வந்து மடியில்‌! இருக்குது. 
ர்கள்‌ எருட்சனே ஸ்‌. ஜு மருமகனே. 1 


16 


கஜ்சிமிலும்‌ இன்பம்‌ 


்‌ மா வந்தால்‌ எனக்கென்ன அது . 


' மடியில்‌ இருந்தால்‌ எனக்கென்ன இ 
காக்காய்‌ கையில்‌ கொடுத்தனுப்பு. 
குங்குமம்‌ வத்து சிமி£தில்‌ இருக்குது 
வாடி மருமகளே / வாடி மருமகளே. 
குங்குமம்‌ வந்தால்‌ எனக்கென்ன அது" 
சிமிழில்‌ இருந்தால்‌ எனக்கென்ன ச்‌ 


காரக்காம்‌ கையில்‌ கொடுத்தனுப்பு. 1 


மஞ்சள்‌ வந்து தட்டில்‌ இருக்குது 


வாடி மருமகளே 1 வாடி மருமகளே ! 
மஞ்சள்‌ வந்தால்‌ எனக்கென்ன அ து 
தட்டில்‌ இருத்தால்‌ எனக்கென்ன ] 


காக்காய்‌ கையில்‌ கொடுத்தனுப்பு. 


: கூறை வத்து கொதயில்‌ இருக்குது. 


வாடி. மருமகளே ! வாடி மருமகளே ! 
கூறை வந்தால்‌ எனக்கென்ன 7-அது 
கொடியில்‌ இருந்தால்‌ எனக்கென்ன ? 


காக்காய்‌ கையில்‌ கொடுத்தனுப்பு.. 


ப்பி ரவிக்கை வந்து தட்டில்‌ இருக்குது ' 


வாடி மருமகளே 1 வாடி மருமகனே 1. 


. ரவிக்கை வத்தால்‌. எனக்கென்ன 7. அது 


தட்டில்‌ இருந்தால்‌ எனக்கென்ன 7. 
“காக்காய்‌. கையில்‌ கொடுத்தனுப்பு. 
தாலி வந்து தரையில்‌. இருக்குது. 
வாடி. மருமகனே' [ வாடி மருமகளே | 
தாலி.வுத்தால்‌ எனக்கென்ன ]- அது: 
தரையில்‌ இருத்தால்‌ எனக்கென்ன 7... 
காக்காய்‌ கையில்‌ கொடுத்தனுப்பு. 


முணமகளின்‌: மிடுக்த ப 7 


பாப்பான்‌ வந்து பஞ்சாங்கம்‌ சொல்கிறான்‌ 
வாடி மருமகளே ! ' வாடி மருமகளே 1' 
பாப்பான்‌ வந்தால்‌ எனக்கென்ன ? அவன்‌ 
பஞ்சாங்கம்‌ சொன்னால்‌ எனக்கென்ன ? 
போயோ மாமி அத்தே! | 
மாப்பிள்ளை வந்து மணைமேல்‌ இருக்றோன்‌ 
வாடி மருமகளே ! வாடி மருமகளே | 
மாப்பிள்ளை வத்தால்‌ எனக்கென்ன $ அவன்‌ 
மணைமேல்‌ இருந்தால்‌ எனக்கென்ன 2 
போயோ மாமி அத்தே! 
இப்படிப்‌ பிணங்கிக்கொண் டிருக்கும்‌ கல்யாணப்‌ : 
பெண்ணுக்கு நல்ல வார்த்தைகள்‌ சொல்லி மனம்‌ குழைய 
. வைத்து மாமியார்‌ எப்படியோ அழைத்துக்கொண்டு 
போய்விடுகிறாள்‌. மகா சாகசக்காரியாகிய . அவளுக்கு 
“மசியாத பேர்வழியும்‌ இருக்கிறார்களா உலகத்தில்‌ ? கல்‌... 
யாணம்‌ விமரிசையாக நிறைவேறுகிறது. 
| ப ஸு 
- கல்யாணம்‌ ஆனவுடன்‌ பெண்‌. வீட்டார்‌ பெண்ணைத்‌ 
தங்கள்‌ வீட்டுக்கு அழைத்துப்‌ போுருர்கள்‌. பெண்‌ 
ணுக்கு மீட்டும்‌ மாமியார்‌. வீட்டுக்குப்‌ போக விருப்பம்‌" 
இல்லை. பிள்ளை வீட்டார்‌ வந்து அவளை ௮ னுப்பவேண்டு 
மென்று கேட்கிறார்கள்‌. பெண்‌ வீட்டார்‌ பெண்ணை. அனுப்‌ 
LITO இருப்பதற்குச்‌ சில ட்ப வட்‌ சொல்கிறார்கள்‌. 
பிள்ளை வீட்டார்‌ 5 
மாட்டு வண்டி. அலுப்பு லன்‌ 
அனுப்பிடுங்க எங்கள்‌ பெண்ணை. 
“ பெண்‌ வீட்டார்‌; ன்‌ 
மாட்டு வண்டியைக்‌ கண்டாக்க . 
மயங்குமே எங்கள்‌ பெண்ணு. .... 


18 கஜ்சியிலும்‌ இன்‌.டபம்‌ 
நி. வீ. 3 
குதிரை வண்டி அனுப்பிடறேன்‌ 
அனுப்பிடுங்க எங்கள்‌ பெண்ணை, 
பெ வீ. ஓ 


குதிரை வண்டியைக்‌ கண்டாக்கக 
ர குனுங்குமே எங்கள்‌ பெண்ணு. 
பி. எ 
'சார்ட்டு வண்டி அனுப்பிடறேன்‌ 
........ அனுப்பிடுங்க எங்கள்‌ பெண்ணை. 
பெ. வீஃ | 


சார்ட்டு வண்டியைக்‌ கண்டாக்கச 

- சாயுமே எங்கள்‌ பெண்ணு. 
ர்‌ த்‌ கடைசியில்‌ ரதம்‌ அனுப்புவதாகச்‌ சொல்வார்கள்‌. 

பெண்‌ வீட்டார்‌ சமாதானம்‌ அடைந்து பெண்ணை அனுப்‌ 

பச்‌ சம்மதிப்பார்கள்‌- 
சில சமயங்களில்‌ மாப்பின்ளையே. தன்‌ மனைவி யை... 
அழைத்துப்போக . வருவதுண்டு. வரும்போது சீன்‌ வ்‌ 
னர்‌ வீட்டில்‌ , இல்லாததைக்‌. கண்டு மனைவியைக்‌ கேட்‌ 
கிழுன்‌: அவள்‌ பதில்‌: சொல்கிறாள்‌. | 
எப்பைப்‌ பெண்ணே லவங்கப்‌ பூவே 

அப்பன்‌ எங்கே போனண்டி 1 
வெள்ளி மலையோரம்‌ 

வெற்றிலையாம்‌ கொடி சிடல்க. 


தன்‌... மருமகன்‌. வந்திருப்பதைத்‌-. தெரிற்து' உள்‌ ஸா 
இருந்த மாமியார்‌ உட்னே அவனை உண்ண அழைக்விறுள்‌.. ்‌ 
கழ்‌ எனக்காக ௮ இக விருந்‌ து. ஒன்றும்‌ வேண்டாம்‌. : உங்கள்‌ -, 
விட்டுக்கு என்ன... பண்ணியிருக்க ஜீர்களோ, அ. தே. 
போதும்‌ * 2 என்று அவன்‌ சொல்கிறான்‌. அவன்‌ புதிய - 
மாப்பிள்ளை - அல்ல; , (அதோடு. பெண்ணுக்கு. மதிப்பு வற்‌. 


மணமகளின்‌ மிடுக்த 19 


பட்ட காலம்‌ இது: அவன்‌ பெண்விட்டாருக்குக்‌ குலாம்‌' 
ஆபிவிடுகிறுன்‌. 
உண்ண வா மருமகனே ] 
பண்ணினது போதும்‌ அத்தே |" 
மருமகன்‌ சாப்பிடுகிறான்‌. - சாப்பிடும்போது மெல்லத்‌ தீ 
| தன்‌ விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான்‌. 
பெண்ண: அனுப்பாயோ ' 
ட்‌ பெற்றோரே சொல்லுங்கள்‌ / 
மாமியாருக்கு இப்போது கோபம்‌ வருறெது. தன்‌ 
மிெபண்ணுக்கே ம்‌ ற்ற 'செல்வமும்‌ செளகரியங்களும்‌ .'அவன்‌' 
வீட்டில்‌ இல்லை என்பதை த எடுத்துச்‌ சொல்லத்‌ தொடங்கு : 
கிறாள்‌. “உங்கள்வீட்டில்‌ தீலைக்கு எண்ணெய்‌ இல்லையாம்‌! 
சிவிச்‌ சிக்க £றுக்கச்‌ சிப்பில்லயாம்‌ ! பூசிக்கொள்ள மஞ்‌. 
சள்‌ இல்லையாம்‌ ! இப்படித்‌: தரித்இிரம்‌ பிடுங்கித்‌ தின்னும்‌ 
விட்டில்‌ எங்கள்‌ செல்வப்‌ பெண்‌ எப்படி வந்து இருப்‌: 
பாள்‌? அவள்‌ இங்கே எப்படி இருந்தாள்‌. தெரியுமா ? 
ஆஹா ! வாரி : முடித்துக்‌ கொண்டை. போட்டுக்கொண்டு . 
- வாசலிலேவந்து நின்றாளானால்‌ வீ இிமுழுவதும்‌ அவன்‌ அழகு 
. சுபர்வீசும்‌. இந்த சந்திலுள்ளார்‌ எல்லோரும்‌ அவள்‌ 
்‌ அழூலே மயங்கி அடிமையாகி விடுவார்கள்‌: ' அவள்‌ மேனி 
சந்தனத்தை வென்றுவிடுமே 1 பூஞ்சரத்தைத்‌' தோற்கடிக்‌. 
௫ குமே! இந்தக்‌ கருத்தையே பாட்டாகச்‌ சொல்கிறாள்‌. ' 
ர எண்ணெய்‌ இல்லை சப்பும்‌ இல்லை ப 
இள த்தேங்காய்‌ மஞ்சள்‌ இல்லை, 
வாரி முடித்துக்‌ கொண்டு. 
வத்திருப்பான்‌ ச,த்தினிலே... 
சந்தை விலைமதிப்பாள்‌ 
த சததனததைத்‌ தோற்கடிப்பசள்‌. 
ழூவை விலமதிப்பசன்‌. 
பஞ்சாத்தைத்‌ சதேர்த்கிம்பான்‌! 


ப 20 கழ்சியிலு.ம்‌ இன்பம்‌ 


மருமகன்‌ மாமியாருக்கு வேண்டிய சமாதானங்களை ச்‌ 
சொல்லி மனைவியைஅழைத்துக்கொண்டு போய்வீடுகி கிறான்‌. 
அங்கே மணப்பெண்ணின்‌ அகங்காரமும்‌, மிடுக்கும்‌ தவிடு. 
பொடியாகின்‌ றன. மாமியார்‌ கையில்‌ அகப்பட்டு கெஞ்சம்‌ 
 குலைறொன்‌ அவள்‌, 
்‌ பொறுக்க முடியவில்லை அங்குள்ள தொல்லைகள்‌. 
்‌ பெண்‌ தன்‌ காதலன்பால்‌ முறையிடுகிறாோள்‌. . 
“ நரளைக்கே என்‌ பிறந்த வீட்டுக்குச்‌ லை 
.. அனுப்புங்கள்‌. அவர்கள்‌ ரதம்‌. அனுப்புவார்கள்‌. நாம்‌ - 
்‌ இருவரும்‌ ஏறிக்கொண்டு போய்விடலாம்‌. இந்தச்‌ றை 
._ வாசத்திலிருந்து விடுதலை பெறலாம்‌. என்‌ ' பின்னாலே 
பேசாமல்‌ வந்திடுங்கள்‌. அங்கே என்ன குறை ? எங்கள்‌ 
வீட்டில்‌ பாலாறு தேனாறாக ஓடுகிறது. மந்தை. நிறைய 
மாடுகள்‌ இருக்கின்றன. உங்களைக்‌ கவனித்துக்கொள்ள 
.மந்திரியைப்போல நான்‌ இருக்கிறேன்‌. என்னுடைய 
அழகு உங்களுக்கு இன்பம்‌ தரும்‌. இயற்கை அழகோடு 
செயற்கையழகுக்கும்‌ குறைவில்லை. கொண்டை. நிறையப்‌ 
பூச்‌ சூட்டிக்கொண்டு. உங்கள்‌. கண்ணைக்‌ குளீர்விப்பேன்‌. . 
நீங்கள்‌ ராஜாவைப்போல மல்லது இருக்கலாம்‌ ல 
என்று சொல்கிறாள்‌. 
சின்னச்‌ சின்னச்‌ செடிகுலுங்க, 
சிதீரமணி ரதங்குலுங்க i 
வன்னி மரம்குலுங்க 
வத்இிடுங்க என்பிறகே ! 1 
.மத்தையிலே. மாடிருக்க . .. 
மத்திரிப்பெண்‌ ரணி மக்கம்‌! 
-கொண்டைமிலே பூனீருக்க, . I 
 குத்றமென்ன ராஜாவே 2 
பணக்கார வீட்டில்‌ பிறந்தோம்‌ என்ற. 2... 
திலே . வருகிறது . “பேச்சு... “* வந்திடுங்க என்‌ பிறகே 1. 


என்ற வார்த்தை அதிகாரத்‌ ல்‌ ர்‌ "ஒருத்தி. 
பேசுவதைப்போலத்‌ தோற்றவில்லையா ? 


[மாமன்‌ உறவு 


இல சா தியினரில்‌ ம்க்‌ கல்யாணம்‌ செய்து 
கொள்ளும்‌ வழக்கம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இருக்கி றது. க்‌ 
உரிமையாகக்‌ கொண்டாடுவோரும்‌ உண்டு. 

வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரக்கூடியவர்களைப்‌ பரி 
காசம்‌ செய்வது காட்டு வழக்கம்‌. அத்தானை ஏசுவது, 
மாமனை ஏளவது, மாப்பிள்ளையை ஏசுவது ஆகியவை 
யாவும்‌ அவர்களிடத்திலே அந்த வீட்டாருக்கு உள்ள 
பிரியத்தையும்‌, அந்தப்‌ பிரியத்தை ஏற்றுக்கொண்டு பரிகா 
சங்களைப்‌ பொறுத்து அப்போது வினையும்‌ ஹாஸ்ய 
உணர்ச்சியிலே அவர்கள்‌ கலந்துகொள்ளும்‌ உயர்ந்த இயல்‌ 
பையும்‌ புலப்படுத்துவன. ஏசுவாருக்கு. இன்பம்‌, எசப்‌. 
படுவோருக்குத்‌ துன்பம்‌ என்ற நியதி அன்பு இல்லாத. 
இடத்தில்‌ இருக்கும்‌. இங்கே. இருசாராருக்கும்‌ இடையே . 
திளர்வில்லாத அன்புப்‌ பற்று: வலியதாக இருப்பதால்‌ - 
ஏசலால்‌ இரு .சாராருக்குமே இன்பம்‌ உண்டாகின்றது. 

மாமனைப்‌ பரிகாசம்‌ செய்தும்‌ கிண்டல்‌ செய்தும்‌ 
பாடும்‌ பாடல்கள்‌ ்‌ சமூக. நிலைக்கு எற்றபடியாகவும்‌ 
சீமைக்குத்‌ தக்சனவாகவும்‌ வேறு வேறு சுவையுடையன 
வாகவும்‌ அமைர்திருக்கும்‌. 

கி 

கல்யாணம்‌ . பண்ணிக்கொண்ட மாமனுக்கு ஒரு 
பெண்‌ உப்தேசம்‌ செய்கிறாள்‌. அடிக்கடி மாமனார்‌ . 
வீட்டுக்குப்‌ 'போனால்‌ கெளரவம்‌ போய்விடு மென்பதைத்‌ 
தெரிவிக்கிறான்‌. | 


22 கற்சியிலும்‌ இன்பம்‌ 
மரமா மாமா பன்னாடை 
மசமியசர்‌ வீட்டுக்குப்‌ யோவாதே 
தாணயம்‌ மெத்தப்‌ பேசாதே 
காக்கை அறுத்துக்கொண்டு னம்‌ 
சுக்கங்‌ காயைத்‌ தின்னாதே. 
சுவரில்‌ இடிச்சுண்டு சாவாதே, 
ஆ... 
மாமனுடைய அழகான : சந்தனப்‌. பொட்டையும்‌ 
சரிகைத்‌ தலைப்பாகையையும்‌ : பாராட்டி அவ. இடன்‌ பேச 
வி ம்புவிறஸ்‌ இதோ 5 ஒரு. பெண்‌ 
மாமாடர மாமா. 
டம்‌ மர்மரமாஞ்‌. சோகை 
தீவரும்‌ வேளை . 
'திலக்கண்‌' 'ணுடி. 
சத்தனப்‌ பொட்டு 


சசிகைத்‌ தலைப்பாகை : 
உன்னோடு யே . 
ஒருமசசம்‌ ஆச்சு. 
உட்கார்த்து. பேசடா. 
மிக்கான்‌ மாமா 
மாமனாடு. உறவு “கொண்டாடி. : அவனிடம்‌ ' பரிதா 
பொருளைக்‌ கேட்கத்‌ துணிந்து. விடுகிருள்‌ ஒருத்தி. சாலா 
யும்‌, துப்பட்டியும்‌,. உலக்கையும்‌ வாங்கித்‌ தரும்படி... உத்‌ 
தரவ] போடுகிறாள்‌. 
கரை காலத்திலே. மச்மாடச. ்‌ 
காலாழி விற்குதடா : 
காரைழி வாங்கித்‌ தந்தால்‌: -மாமாடச 
காலிலே போட்டுப்‌: பார்ப்போம்‌ ! 
தாரா. கத்தின்‌. மரமா. 
துப்பட்டி விற்குதடா. 7: 


மாமன்‌ உறவு 2s 
துப்பட்டி வாங்கித்‌ தத்தால்‌-மாமாடா”. 
தோளிலே யோசர்த்திப்‌ பார்ப்போம்‌ ! 
ஊரா ஊரினிலே... மாமாடம்‌ 
உலக்கை விற்குதடா 
உலக்கை வாங்கெத்தந்தால்‌---மாமாட்ச 
குறுக்க மாஇடிப்போம்‌ | 
வாட்டத்தைக்‌ கண்டு அங்க . 
லாய்த்து, வறுத்த கொள்ளைத்‌ தின்னத்‌. தந்து பரிகாசம்‌ 
செய்யும்‌ பாவை ஒருத்தியின்‌ பாட்டு வருமாறு : 
வா மாமா போமசமா ்‌ 
வாசற்படியில்‌ உட்காரு மச்மா . 
 வாடப்போய்‌ விட்டாயே மர்மா 
கொள்ளு வறுத்‌ இருக்கிறேன்‌. மாமர்‌ 
கொடுக்கிறேன்‌ கொரி மாமா 
குறத்தி வீட்டுக்குப்‌ பேசமாமா. 
மற்றொருத்தி அவன்‌ வாங்க. சேலையைப்‌ பழித்து 
அவின்து - உருமாலையையும்‌ சந்தனப்‌ பொட்டையும்‌ 
பாராட்டி, “போதும்‌ உன்‌ பேச்சு pr என்று ஊடுகிறாள்‌. :. 
ன மரமாடா மாமா: .. ல்‌ ர 
.... தீ. வரு. வேளை 
தீ வாங்னெ வாழை... 
நீ வாங்கே சேலை. ள்‌ 
தீ தரன்பார்க்க வேணும்‌]. 
தீ அத்த ரூமாலை கட்டு 
தீவை சத்தனப்‌ பொட்டு. 
.... தீலைரிக்குக்‌ கம்பி சீட்டு 
உன்‌ பேச்சு மட்டு Eo 


ஸு 


மாமனின்‌. உடம்பு 


2 |  சத்சியிலும்‌ இன்பம்‌ 


கொய்யாப்பழம்‌... வாங்கித்‌ - தரும்படி உரிமையோடு 
கேட்கிறாள்‌ ஒருத்தி. மேல்‌ வேட்டியை அடகு வைத்தா 
வது வாங்கித்‌ தரவேண்டுமாம்‌ ! 
கோடையிலே கெசய்யரப்‌ பழம்‌ : 
விற்குதடா மாமா 
தோவத்தியை அடகு வைத்து 
வாங்கத்தாடா மாமா 1 
x 
மரமணைப்‌ பற்றிய வேறு சில பாடல்கள்‌ : 
வாவா மாமா: 
வழியே போ மாமா 
வன்னிக்‌ இறங்கு : 
வாங்கு மாமா 
வெள்ளிப்‌ யாததிரததிலே 
-பணம்யேோடு மாமா ! 
வெள்ளிக்‌ கண்ணம்‌ 
இணெற்றிலே தெரியுது 
தள்ளிப்‌ பார்த்தால்‌ 
மின்னித்‌ தெரியும்‌ ! 
மாமரத்துக்கும்‌ பூமரத்துக்கும்‌ 
க மயிலைக்‌. கண்ணாட்டி அத்த 
மாமா என்றெ பட்வாவுக்கு 
நீயா பொண்டாட்டி 2. 


x 


இ பூ புளியம்பூ 
பொன்னாங்‌ கண்ணிக்குத்‌' க ல்க்மி 
காகா கக்கல்‌ 


மாமன்‌ உறவு 


ஓடிஓடி மொளகாய்‌ அரைச்சு 
ஒன்பது சட்டியில்‌ கறியாக்கி 

பார்க்க வத்தான்‌ என்மாமண்‌ ' 
பரிசம்‌ போட்டான்‌ னு 

அடியடா பிடியடச. ்‌ 
அத்து மரத்திலே சாயடா [... 


ஸூ 
மாமா வந்தாங்கோ  . 
மடியிலே இருக்கற காசு கொடு க்தர்ல்கோ 
மாமியாருக்குப்‌ பிள்ளை பிறந்தது 
பிள்ளையைத்‌ தூாகனெட்டிக்‌ 
கொஞ்சி வளர்த்தேன்‌, . 


Kk 
புங்கம்‌இஃை புளியம்‌ இலை 
எங்கிருக்குது ? 
பொரன்னப்பன்‌ தோட்டத்திலே... 
_ மிகுத்இிருக்குது ' 
அப்பா வரேன்‌ அவ்விடத்தில்‌ 
பூச்சி இருக்குது. : 
பூச்சிக்கு என்கையிலே 
... மருத்திருக்குது 
கட்டாசிச்‌ சேலை மேல 
_ கண்‌இருக்குது 
மாமனுக்கும்‌ எனக்கும்‌ ஒரு 
வம்பிருக்குது! 
எ... 
மாமாடா மாமா மாமரமாஞ்‌ சோலை 
... தீவரும்‌ வேளை தீலக்கண்‌ ணாடி . 
சந்தனப்‌ பொட்டு சரிகைத்‌ தலைப்பாகை 
மல்வல்ல வாட்டு மகழ்லாங்‌ கோட்டு 


சாயத்தோ வததியடர--மரமா 
சரியில்லை, த 1 


கஞ்சியிலும்‌ இன்பம்‌ 


இல்லற வாழ்க்கையில்‌ வீட்கெகுள்ளே அரசாட்‌& 
புரிபவள்‌ பெண்‌. ஆடவன்‌ னயல்‌ சென்று முயற்சி 
செய்து பொருள்‌ ஈட்டி வருகிறான்‌. அதை அளவாகச்‌ : 
செலவிட்டுக்‌ குடும்ப நிர்வாகத்தை மிகவும்‌ புத்திசாலித்‌ 
மனத்தோடு செய்யக்‌ கடமைப்பட்டவள்‌ மனைவி. அவன்‌ 
எவ்வளவு. சம்பாதித்தாலும்‌ வீட்டில்‌ இருக்கிறவள்‌ 
அடைவு இல்லாவிட்டால்‌ சம்பாத்திய ந்தால்‌ இன்பம்‌. 
இல்லை. . காலு பேரோடு ல்‌ கோரக்‌ சாப்பிடவும்‌,. 
புடைவையும்‌ ஈகையும்‌ வாங்கிக்‌ கொண்டு மினுக்கவுமே. 
தெரிக்த பெண்மணிகள்‌ மனைத்‌ தலைவிகளாக இருக்கம்‌. 
தகுதி அற்றவர்கள்‌. வீட்டில்‌ இருக்கும்‌ பொம்மைகளோடு க 
அவர்களையும்‌ சேர்த்து எண்ணவேண்‌ பயதுதான்‌ 


குடும்பமாகிய . ன்‌ என்‌ ்‌. நடத்தத்‌ தெரிக்‌; க 
பெண்மணிதான்‌ . இல்லற வாழ்க்கையில்‌ . அமைதியையும்‌' . 
இன்பத்தையும்‌ . உண்டாக்குவாள்‌;. £ஏர்‌ பிடித்தவன்‌... 
என்ன செய்வான்‌ ? பானை பிடித்தவள்‌ பாக்கியம்‌” என்று. 
பழமொழிக்கு என்ன. என்னவோ அர்த்தம்‌. சொல்வார்‌ 

கள்‌. சம்பாதிக்கி றவனுடைய - வரும்படியை . அறிந்து , இல்‌. 
லறத்தை த ஈட்த்தத்‌. தெரிந்தவளால்தான்‌ வாழ்க்கை: இன்பம்‌ 
உண்டாகிறதென்ற. கருத்தையே அப்‌ பழமொழி சொல்லு . 
இறது. குடும்ப . பாரத்தை வலிக்கும்‌ . திறமை : அவளிடம்‌ . 
இருப்பதனால்தான்‌ "அவளுக்கு விறல்‌. மந்திரி மதி? 
வேண்டுமென்று. ஒரு. பழைய பாட்டுச்‌ : சொல்லுகிறது. 
வீட்டு. ராஜ்யத்திலே அவ்ள்‌ தான்‌ (பொக்கிஷ. மந்திரி... 


கற்சிமிலும்‌ இன்பம்‌ oT 


குடும்ப நிர்வாகத்தில்‌ அவள்‌ தன்னையும்‌, குழந்தை, 
களையும்‌, உறவினர்களையும்‌ பாதுகாத்துக்‌ கொள்வது ஒரு, 
பங்காசவும்‌, - ஐன்‌ நாயகனைப்‌. பாதுகாப்பது ஒரு பங்காக 
வும்‌ இருக்க வேண்டும்‌. அவனுடைய உடல்‌ நலத்ல்தக்‌. 
கவனித்து அவனது பர்ய்க்கும்‌ வயிற்றுக்கும்‌ ஏற்றபடி 


உணா வளித்துப்‌ போ ற்றுவதை . அவள்‌ தன்‌ முதற்‌ கடமை 
யாகக்‌ தெ ஈன்ள வேண்டும்‌. 


மிகச்‌ சிறந்த இன்ப “வாழ்வு என்பது, “குறைவற்ற: 
செல்லத்தை மணைவி மக்களோடு ௮, துபவிப்பது. மாத்திரம்‌: 
அல்ல. மனைவி இனிய உணவைக்‌ காதலன்‌ பசியையும்‌ 
முசியையும்‌ அறி; நீது உதவ, உண்டு வாழ்வது இனடா 
ட வாழ்வு. 


அதோ ஒரு சிறந்த பணக்காரர்‌ இருக்கிறார்‌ :. கோடீச 
வரர்‌ ; வீட்டில்‌ பண்டங்களெல்லாம்‌ நிரம்பி யிருக்கின்‌ றன 
அமையற்காரன்‌ சமைத்துப்‌ போடுஇருன்‌. என்ன பிற 
யோசனம்‌? அவர்‌ உண்‌ ணும்பொழுது உடன்‌ இருந்து 
இனிய மொழிகளைப்‌. பேசி. உண்ணச்‌ செய்யும்‌: மனைவி 
ஒருத்தி இல்லையே ! 


டட. இருந்தால்‌ எல்லாம்‌ இருப்பதுபோலத்‌ தோன்‌: 
மி... “வீட்டுக்காரி நல்ல. யோக்கியதை, 'உடையவளர்க 
இருந்தால்‌, அந்த வீட்டில்‌ இல்லாத இன்பம்‌ வேறு ஏது?" 
அவள்‌ சரியாக இல்லாவிட்டால்‌ என்னத சான்‌ இருந்தா லும்‌: 
என்ன ஐயா பிரயோசனம்‌?” என்று வள்ளுவர்‌. கேட்‌. 
றோர்‌... 

இல்லதென்‌ இல்‌ ல்வள்‌ ய்‌ உள்ளதென்‌. 

இல்லவள்‌ மானுக்‌ கடை ! 1 I 
ஆகவே . காதல க்கு. உணாலுட்டும்‌. காரியத்த தில்‌ 
மனைத்‌. தலைவிக்குக்‌. கவனம்‌. இருக்க வேண்டும்‌. “இதோ 
பாருங்கள்‌ 7 என்ன. திவ்யமாக.. இருக்கிறது. - அமிர்தம்‌ 


12 . | ல கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


போல இருக்கும்‌” என்று சொல்லி மனைவிமார்‌ சமைத்து 
உண்ணச்‌ செய்கிறார்களே, அதுதான்‌ செல்வ வாழ்க்கை 
யாம்‌. “ ஐய, மருந்து இவை, . உண்‌ என்று மாதர்‌ அட்டு 
ஊட்டும்‌ செல்வம்‌ ” என்று ஓரு ' புலவ ர்‌ அதை வருவிிக்‌ 
கிறார்‌. ** அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள்‌ ஊட்ட, 
மறு சிகை நீக்கி உண்டோர்‌ ” என்று ஐசுவரியத்தால்‌ 
_ வரும்‌ போகத்துக்கு அளவு கட்டுரொர்‌ ஒரு புலவர்‌. 
செல்வர்களுடைய ்‌ வாழ்க்கையிலேயே மாதர்‌ சமை 
டயல்‌ செய்யவேண்டும்‌, புருஷனுக்குச்‌ சாப்பாடு போட 
வேண்டும்‌ ஏன்று இருந்தால்‌ ஏழைக்குச்‌ சொல்ல வேண்‌ 
' டுமா? செல்வத்தால்‌ வரும்‌ பாத்திரங்களும்‌ உணவுப்‌ 
பண்டங்களும்‌ ஏழைக்கு இல்லை. ஆனாலும்‌ அவை இல்லாத 
குறையைப்‌ போக்க அந்த ஏழைக்குக்‌ கற்பகம்போல 
அருமைக்‌ காதலி "இருக்காள்‌. பல செல்வர்களுடைய 
வாழ்க்கை, ஓன்றாலும்‌ குறைவில்லாமல்‌ இருக்தாலும்‌, 
அட்டு ஊட்டும்‌ மாதர்‌ அடைவாக இருப்பதில்லை. ஏழைத்‌ . 
தொழிலாளிக்கோ சோறு சமைக்க அரிசி இல்லாவிட்டா 
அம்‌ கூழ்‌ காய்ச்சக்‌ குறுநொய்‌ இருப்பதால்‌ அதை அவண்‌... 
மனைவி காய்ச்ச அன்போடு அவலுக்கு, அற்றுறொள்‌.. 
்‌ அவன்‌. அவளது. முகமலர்ச்‌சியையும்‌. இன்மொழ்ியையும்‌. 
துணையாகக்‌... கொண்டு - அற்தகி - கூழையே இனிய அமுத 
மாக. 'உட்கொள்றோன்‌. அவள்‌ குறுகொய்யைக்‌ கொண்டு 
கூழ்‌: காய்ச்சினாலும்‌ தன்‌: அன்டையல்லவா. அதில்‌. சேர்த்து 
மணம்‌ ஊட்டியிருக்கறாள்‌ ?. த ட்‌ 
வயல்‌ வெளிகளில்‌. காயும்‌ வெயிலில்‌ உழைக்க இன்ற. 
உழைப்பாளிகள்‌ நடுப்பகலில்‌ . வரும்‌ கஞ்சிக்‌. 'கலயத்தைக்‌. : 
கண்டு எத்தனை உற்சாகம்‌ அடைகிறார்கள்‌ ! / கஞ்சி வரு mn 
. தென்பது . ஒன்றுதானா அவர்கள்‌ இன்பத்துக்கு கார்‌. 
ம்‌? அல்ல, அல்ல. கஞ்சி கொண்டு வரும்‌ காதலியின்‌ ்‌ 
ட்‌ காட்சிதான்‌ அந்த இன்பக்‌ கொக்தளிப்புக்கு மூலகாரணம்‌. . 


கஜ்சியிலும்‌ இன்பம்‌ | ழ்‌ ௨: 


உழைப்பின்‌ ' சிரமம்‌ தோன்றாம்ல்‌ செய்யும்‌ மருந்து, புன்‌ 
னகையுடன்‌ வரும்‌ அவள்‌ பேச்சு ! 
கஞ்சி குடிக்கும்‌ கெரமாயி ற்று. அவள்‌ ' வருவா 
ளென்று பார்க்கிறான்‌ ; பரந்த இசைகளிலெல்லாம்‌ அவன்‌ 
கண்கள்‌ நாடுகன்்‌ றன. அவனது வயிற்றுப்‌ பசிக்கு மேலே 
இருக்கிறது. கண்ணின்‌. பசி. அசைந்து . ஒசிர்து வரும்‌: 
வேலாயி -அவன்‌ கண்ணில்‌ படுகிறாள்‌. உள்ளம்‌ உணர்ச்‌. 
வசமர்‌ி து. மகிழ்ச்‌ பாட்டாறெது. 
வேலி ஓரம்‌ வார புள்ளே தம்ம 
. வேலாயிக குட்டிதாண்டா | 
காலைக்‌ கஞ்சி யோடே வந்தால்‌-— நம்ம 


காதடைப்புத்‌ திருமடா 7 
காலைக்‌ கஞ்சியோடு அவள்‌ வருறொ ளென்றாலே. 
காது அடைப்புத்‌ திர்ந்துவிடுமாம்‌ ! கஞ்ச வந்து குடிக்க 
வேண்டுமென பதுகூட்‌ இல்லை. கண்ணீன்‌ பகி முதலில்‌ 
தீர்ச்துவிடு ற தல்லவா? 

௫ 

வாழ்க்கையில்‌ சிறிது தூரம்‌ பிரமாணம்‌. செய்த. 
தம்பதிகள்‌ அவர்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ எதிரே. பேப்‌ 
பேச்சை வளர்ப்பதிலே , தனி. இன்பம்‌ கண்டவர்கள்‌. மூன்‌ 


மறுவது மனிதருக்கு, * என்ன, "இவர்கள்‌... ஏட்டி வகுப்‌ - 
போட்டி பேசிச்‌ சச்சரவிடுறொர்கள்‌ ? அவன்‌ 
இவள்‌ . உடனே கேட்டு நடப்பதில்லை? தில்‌ பே௯-- 


றாளே / என்று தான்‌. தோன்றும்‌. ல்‌ கூஷ்மம்‌ 
வேறு: பேச்சை வளர்ப்பதில்‌ : இருவருக்கும்‌ : ஆனந்தம்‌... 

அவன்‌ கேட்பது, இவள்‌ பேசாமடந்தை போலக்‌ கொண்டு. 
போய்க்‌. கொடுப்பது என்று. இருந்துவிட்டால்‌... அது 


வெறும்‌ யந்திர. வாழ்க்கையாக அல்லவா போய்விடும்‌. த 


எஜமானனுக்கு வேலைக்காரி பணிந்து . ஒழுகும்‌ முை ற: 
அல்லவா அது? இங்கே. யார்‌ எஜமானன்‌? யார்‌. வேலை 


0 ்‌.... கஞ்சியிலும்‌ இன்பம்‌ 


பாள்‌ ? ஒருவிதத்தில்‌ அவன்‌ எஜமானன்‌ ; மற்றொரு விதத்‌ 
நில்‌ அவள்‌ எஜமானி. .* சரி நிகர்‌ சமானமாக வாழ்பவர்‌ 
கள்‌ அவர்கள்‌. ஆகையால்‌ பதில்‌ சொல்லவும்‌ மாட்டே 
னென்று மறுக்கவுங்கூட அவளுக்கு உரிமை உண்டு. 


இந்தக்‌ காதலனும்‌ கஞ்சிதான்‌ கேட்றொன்‌. வீட்டுப்‌ 
புறக்கடையில்‌ ஏற்றம்‌ இறைக்கும்‌ கணவன்‌ அவன்‌ 
வீட்கெகுள்ளே கைவேலை செய்யும்‌ மனைவி அவள்‌. அவன்‌ 
கஞ்சி கொண்டுவரும்படி எவுறொன்‌. அவள்‌ பதில்‌ 
சொல்கிறாள்‌: 
கத்தம்‌ இறைக்கறேன்‌ இறைப்பு இறைக்கிறேன்‌ 
கொண்டாடி குட்டி கஞ்சி | 
கொண்டாடி குட்டி கஞ்ட ! 
கிண்ணி வெளக்கறேன்‌ சொம்பு வெளக்கறேன்‌ 
ப - கொண்டாரக்‌ கொஞ்சம்‌. தேம்‌! 
கொண்டாரக்‌ கொஞ்சம்‌ தோம்‌ 7 
அழு குடிக்கற தேரம்‌ ஆச்சு | 
கொண்டாடி குட்டி கஞ்ச ! |. ட 
கொண்டாடி குட்டி கஞ்சி | 
ப குத்தக்கூட கேம்‌ இல்லை. . 
கொட்டாரம்‌ ஏண்ட்‌ா அத்தான்‌ | 


கொம்‌ துத்திக்‌ மச்சான்‌ !.. 


வ உடனே. ஓடிப்போய்க்‌ கஞ்டி கொடு; தீதுவிட்டால்‌ 

a இவ்வளவு வாக்குவாதமும்‌ . இலே இருக்கும்‌ ரஸமும்‌ 
உண்டாகுமா? வாழ்க்கையைச்‌ சுவை பெறும்படியாக 
, வைத்து வாழத்‌ தெரிந்தவர்கள்‌ அந்த. இன்பக்‌ காதலர்கள்‌ . | 
என்று. சொல்வதில்‌ என்ன பிழை?. அவர்கள்‌ குடிக்க, றது. ட 
. கஞ்சிதான்‌; ஆனாலும்‌ அவர்கள்‌ உள்ளத்திலே குமிழி... 
யிட்டுக்‌. கொப்புளிப்பது. மாளிகையில்‌ பெ ரவி, நந்து. உண்‌ 
.வவரிடத்திலும்‌ காணாத இன்பம்‌]. 


அத்தான்‌ விஜயம்‌ 


அத்தை மகனை அத்தான்‌ என்று வழங்குவது தமிழ்‌ 

காட்டு வழக்கு. அத்தை! மகனை மணம்‌ செய்துகொள்‌ 
-வதைச்‌ சில சாதியார்‌ . உரிமையாகக்‌ கொண்டாடுவர்‌. 
பெரும்பாலும்‌ அத்தைமகனைக்‌ கணவனாகப்‌ பெறும்‌ வழக்‌ 
சந்திலே ஊறிய சமுதாயத்தில்‌ கணவனை அத்தான்‌ என்று 
அழைக்கும்‌ மரபு உண்டாயிற்று. அவன்‌ அத்தை மகனாக 
இல்லாவிட்டாலும்‌ அத்தான்‌ என்று வழங்கும்‌ சம்பிரதா . 
யம்‌ மாறவில்லை. 


மக்கைக்கு அத்தான்‌ முறையானால்‌ தங்கைக்கும்‌ 
அத்தான்‌ முலை, றதானே? ஆதலால்‌ அக்காள்‌ புருஷனை 
அத்தான்‌ என்று வழங்கும்‌ முறையும்‌ தொடர்ந்து வந்தது. 
பிராமணர்கள்‌ அக்காள்‌ புருஷனை அத்திம்பேர்‌. என்று. 
வழங்குகிறார்கள்‌ ; மற்றச்‌ சாதியினர்‌. அத்த தானென்‌ அ 
அழைப்ப த பெரும்பான்மையான வழக்கம்‌... . 
...... தமக்கை புருஷனைக்‌ கண்டால்‌ “தங்கைமார்களுக்கு 
அளவில்லாத ஆனந்தம்‌. அவனுக்கும்‌ அவர்களைப்‌ பொம்மை 
களாக நினைத்து. விளையாடுவது இன்பத்தை : அளிக்கும்‌. 
அத்தானைப்‌ பரிகாசம்‌ செய்து கிண்டல்‌ பண்ணுவது, தமிழ்‌! 
காட்டுக்‌ கு குடும்பங்களில்‌ ஹாஸ்ய. உணர்ச்சி. யிருப்பதற்கு 
அடையாளமாக நிலவுகி றது. ப 
அத்தான்‌. இன்னும்‌: குடித்தனம்‌ வைக்கவில்லை... லி. 
காள்‌ பிமக்தகத்திலேதான்‌ "இருக்கிறாள்‌: அழிக்கமு. மாம்‌ - 
னார்‌. விட்டுக்கு அவன்‌ விஜயம்‌ செய்றொன்‌. ஹாஸ்ய. சம்பா... 


32 கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


ஷணைகள்‌, காதல்‌ நாடகம்‌ எல்லாம்‌ நடக்கின்‌ றன. mi கான்‌ 
விஜயம்‌ என்றாலே ஓவ்வொருவருக்கும்‌ ஓவ்வொரு வித 


ர்‌ 


மான குதூகலம்‌. 
்‌ அதோ அத்தான்‌ விஜயம்‌ செய்றொன்‌ ! 


அவன்‌ வரும்போது புளியந்தோப்பு வழியாக வர்‌ 
திருக்கவேண்டும்‌. அவன்‌ தலையில்‌ இரண்டு புளியம்‌ பூ 
இதழ்கள்‌ மின்னுகின்றன. அதை இந்தச்‌ று குட்டி, 
அவன்‌ மைத்துனி, பார்த்துவிட்டாள்‌. “* ஆஹா! உலகத்‌ 
துக்கு இது புளியம்‌ பூ! அத்தான்‌ கொண்டையில்‌ மின்‌ 
னும்போது அதற்கு ஒரு பொலிவு ஏற்பட்டுவிட்டதே 7 
என்ன அழகாக விளங்குகிறது ! அத்தான்‌ கொண்டைக்கு 
ஏற்ற தாழம்பூவாக அல்லவோ இருக்கிறது 7” என்று தன்‌ 
பரிகாசத்தை ஆரம்பித்துவிட்டாள்‌. ப 
மூ ழு: புளியம்பூ . 
பொன்‌அத்தான்‌ கொண்டைக்குத்‌ தாழம்பூ 
அத்தைமகன்‌ வாசலிலே 
அதோதிற்றொன்‌ பாருங்கள்‌. 
மீசையின்‌ முறுக்கைப்‌ பார்‌ 
மேலே சசிகைக்‌ குட்டையைப்‌ பார்‌ 
- சொக்கசயின்‌ சொகுசைப்‌ பார்‌ 
ீதாவத்தியின்‌ மினுக்கைப்‌ பார்‌ 
கையில்‌ குடையின்‌ ஒழுவ்கைப்பசர்‌ 
. குடியா ரத்தின்‌ கொளுசைப்பார்‌ 
இங்கே வந்த காமியம்‌ 
.. என்ன வென்று கேளுங்கள்‌, 
மு!யூ! புளியம்‌ பூ] 
இந்தப்‌: பரிகாசத்தை 'அவன்‌ எதிர்பார்த்தே . வந்த 
வன்‌; ? விட்டிற்கு தள்ளே அழையகிறான்‌. . அவனுடைய ஆடை 


அத்தான்‌ விஜயம்‌ . 28 


மலங்காரத்தை வருணித்த பெண்‌, அவனை நேரே பார்த்து 
அவன்‌ திருவுருவ வருணனை செய்நறொள்‌. 


அத்தானே அத்தானே வாருங்கள்‌ 
அமரிக்கையாய்‌ உட்காருங்கள்‌ 
ஆது பணம்‌ தாருங்கள்‌ 
அக்காள்‌ அழகைப்‌ பாருங்கள்‌ 
உங்கள கண்ணோ ஆனைக்கண்‌ 
உசந்த மூக்கோ சிளிமூக்கு 
பேசும்‌ தாக்கோ பிண்ணாக்கு 
பெருத்த வாயோ ஒருகால்வாய்‌ 
நல்ல வயிறோ வண்ணான்சால்‌ 
தடக்குங்‌ காலோ ஏணிக்கால்‌ 
இத்த அழகுக்கு ஒருவாய்‌ஏன்‌ ? 
இடத்தை விட்டு எழுத்துபோ | 
அத்தான்‌, வீட்டுக்கு மாப்பிள்ளை; ஆகவே அவன்‌ 
வக்தூல்‌ பெரிய. விருந்து ஈடைபெறும்‌. அக்காளும்‌ 
அம்மாவும்‌ விருந்து சமைப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
தங்கைக்கு நாக்கில்‌ ஜலம்‌ ஊறுகிறது. “* இன்று என்ன 
சமையல்‌ ?” என்று அக்காளை. முன்பே: கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்ள ஆசைப்படுகிறாள்‌. வேறு கவனமின்‌ நிச்‌ சமையல்‌ 
வேலையில்‌ ஈடுபட்டிருக்கும்‌ அக்காளுக்கு, இவளுக்குப்‌ : 
பதில்‌ சொல்வதற்கா கேரம்‌ : இருக்கிறது? “வள்‌” என்று 
வி 9மு௫ருள்‌. 
அக்கானே அக்கானே. 
அத்தானுக்கு என்ன கறி ] 
ஊசற்‌ பலாக்கொட்டை . .' 
ஒய்யார மாங்கொட்டை 
காட்டு மரவட்டை 
போட்டுக்‌ குழம்பிட்டேன்‌ |! ட 


3h கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


அத்தானுக்கு விருந்து பலமாக நடைபெறு ஐ. 
தன்‌ மைத்துனியுடன்‌ ஓய்யாரமாகப்‌ பேசுகிறான்‌. அவன்‌ 
வந்து சென்றது ஓரு பெரிய விழாவைப்போல இருக்கி 
றது:  அயல்வீட்டுக்காரர்களுக்கு அந்த வீட்டில்‌ மாப்‌ 
பிள்ளையை எப்படி வரவேற்றார்கள்‌ , என்ன விருந்து செய்‌ 
தார்கள்‌, அவன்‌ என்ன பேசினான்‌, ஏதாவது கோபம்‌ 
உண்டா என்றெல்லாம்‌ தெரிந்துகொள்ள அவல்‌ உண்டா 
கிறது. 
அந்தச்‌ சி றுபெண்‌ தான்‌ இருக்றொளே, அவர்கல்‌ 
குச்‌ செய்தியைத்‌ தெரிவிக்கும்‌ கருவியாக. 
' உங்கள்‌ வீட்டில்‌ இன்று என்ன சமையல்‌ ?” 
அவள்‌ பதில்‌ சொல்கிறாள்‌ : 
கததிரிக்காய்ப்‌ பால்கறி. 
கடலைப்பருப்புக்‌ கூட்டுக்கறி 
மணமான மதராஸ்ரஸம்‌ 
மகாராஜா மயங்கும்‌ பாயஸம்‌. 
சுதேச சாம்பார்‌ 
தஞ்சாவூர்க்‌ துவையல்‌ 
தங்கமான யொரசியல்‌ 
_ பொம்பாய்‌ மாப்பிளை சாப்பிடுகிறார்‌ 
அவ்வளவு தானம்மா 
- எங்கள்‌ வீட்டில்‌ | 


- “ அத்தான்‌ வந்தானே? என்ன சொன்னான்‌ ?” 
என்று மற்றொரு கிழவி கேட்கிறாள்‌; விடை வ௫ுற: 


அத்தான்‌ வந்தாங்க 
ஆத்தில்‌ இருக்கிற பாகற்காயை 
அறுக்கச்‌ சொன்னாங்க 
நின்னே கொஞ்சம்‌ தெய்யை ஊற்றி 
வறுக்கச்‌ சொன்னாங்க 


அத்தான்‌ விஜயம்‌ ட்‌ 


சின்னக்‌ ண்ணியில்‌ சோறு போட்டுத்‌ 
இன்னச்‌ சொன்னாங்க 

பாலக்‌ காட்டுப்‌ பாயைப்‌ பேசட்டும்‌ 
படுக்கச்‌ சொன்னாங்க, 


[a 


உங்கள்‌ வீட்டிலே ஏதோ சச்சரவுபோலக்‌ கேட்‌ 
டதே ! என்ன சமாசாரம்‌ ? அத்தான்‌ ஏதாவது சண்டை 
ந்‌ ப 


அத்தான்‌ வந்தானே | 
என்ன சொன்னானே? 

ஆதிதில்‌ இருக்கிற யாகற்‌ காயை 

அதுக்கச்‌ சொன்னானே 

தெய்யை ஊற்றிப்‌ யொரிச்சு வைச்சேன்‌ 
வாணாம்‌ என்றானே 

இலையைப்‌ போட்டுச்‌ சோறு பப்ப 
திப்பி என்றானே 

அடையைச ௬ட்டுக்‌ கையில்‌ கொடுத்தால்‌ 
வறட்டி என்றானே 

வெண்ணெய்‌ காய்ச்சிக்‌ கண்ணியில்‌ ஊற்திஞால்‌ 
தண்ணி என்றானே 

பிள்ளையைப்‌ பெற்றுக்‌ கையில்‌ கொடுத்தால்‌ 
பொம்மை என்றானே | 


கிழவிகளுக்கு, “* அப்படியா !”” என்ற ஆச்சரியத்துக்‌ 
குள்ளே ஒருவகையான இழுப்தி உள்ள, த்துக்குள்‌ உதய 
மாகிறது: அத்தான்‌ விஜயத்தால்‌ அவர்களுக்கும்‌ ஒரு 
அவையில்‌ இன்பம்‌ ! 


நகையும்‌ மலரும்‌ 


உலகம்‌ முழுவதுமே பெண்களை அழகுப்‌ பொருளாக ' 
வைத்துப்‌ பாராட்டுகிறது. “* மலரினில்‌ நீல வானில்‌ மாத 
சார்‌ முகத்தில்‌ எல்லாம்‌, இலகிய அழகை ஈசன்‌ இயற்றி 
னான்‌” என்று பாரதியார்‌ சொல்லுகிறார்‌. இயற்கையா 
லேயே அழகுக்கு இருப்பிடமாக இருக்கும்‌ மகளிரை 
ஆடையாலும்‌ அணியாலும்‌ பின்னும்‌ அலங்கரித்து அழகு 
பார்க்கிறது உலகம்‌. இன்று புதிய புதிய நாகரிக மோஸ்‌ 
தர்‌ உலகத்தில்‌ எழும்புகின்றதென்று சொல்வது பெரும்‌ 
பாலும்‌ பெண்ணுலகத்தின்‌ அலங்கார முன்னேற்றத்தைக்‌ 
கண்டுதான்‌. 

ஆடவர்களும்‌ ஆடையும்‌ அணியும்‌. புனைந்து கொண்‌ 
டாலும்‌ மகளிருக்கே. அவை உரிய பொருள்களைப்போல 
விளங்குகன்‌ றன. தமிழ்‌ . காட்டில்‌ ஆபரணம்‌ பூணுவது 
பெண்களுக்கு உடன்பிறந்த உரிமை; மலர்‌ சூடுவது அவர்‌ 
கள்‌ உல்லாசத்தை 'மிகுதிப்படுத்தும்‌ கரரியம்‌.. பெண்‌ 
களைத்‌ தமிழ்க்‌ கவிகள்‌ பலபல விதமாக அழயெ வருண 
னைப்‌ பெயர்களை இட்டு வழங்குவார்கள்‌. . சிறிய இடையை 
உடைய்வள்‌, கரிய கூந்தலை உடையவள்‌ என்பனபோல ' 
வருணிப்பார்கள்‌.' நல்ல ககைகளைப்‌ பொறுக்கி அணிந்து. 
கொள்பவள்‌ என்று பெண்களைக்‌ கூறுவது உண்டு. 


தெரியிழை, ஆயிழை என்ற தொடர்கள்‌ பெண்‌ - 
களைக்‌ குறிப்பன... ஆராய்ந்து எடுத்த ஆபரணங்களை அண 
பவள்‌. என்பது அந்தத்‌ தொடர்களின்‌ “பொருள்‌. - இக்‌: 
காலத்திலும்‌ மாதர்கள்‌ புடைவைக்‌ கடைக்கோ நகைக்‌ 


நகையும்‌ மலநம்‌ ்‌ 37 


கடைக்கோ போனால்‌, போனோம்‌, எதையோ. ஒன்றை 
எடுத்தோம்‌, வாங்கி வந்தோம்‌ என்னும்படி வியாபாரம்‌ 
செய்கிறார்களா? இல்லை. பத்து ரூபாயில்‌ ஒரு புடைவை 
வாற்கவேண்டி யிருக்கும்‌. அந்தப்‌ புடைவையை நிக அரு 
கில்‌ உள்ள கடையிலே வாங்கிவிடலாம்‌. அப்படிச்‌ செய்ய, 
அந்த ஆயிழைகளுக்கு விருப்பம்‌ இருப்பதில்லை. கால்‌ 
க்டுக்கப்‌ பல கடைகளில்‌ ஏறி இறங்கி அங்குள்ள ஒவ்வோர்‌ 
அலமாரியையும்‌ காலிபண்ணச்‌ செய்து ஒருவிதமாக ஊரில்‌ 
உள்ள புடைவைகளை யெல்லாம்‌ கண்காணித்த பிறகே 
ஒரு புடைவையை எடுத்துக்கொண்டு வருவார்கள்‌. ஈகைக்‌ 
கடை, பாத்திரக்‌ கடை ஏதானாலும்‌ ்‌ தேர்ந்தெடுக்கும்‌' 
வழக்கத்தை அவர்கள்‌ விடுவதே இல்லை. 


எந்துக்‌ காலத்திலும்‌ இந்த வழக்கம்‌ பெண்ணுலகம்‌ 
திக்கு உரியது. போலும்‌! அதனால்தான்‌ பழங்கால முதல்‌. 
பெண்களைத்‌ தெரியிழை என்றும்‌, ஆயிழை என்றும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்கள்‌ சொல்லி வருநிறார்கள்‌. நகைகளை த்‌ 
தேர்ந்தெடுத்து அணிவதில்‌ மங்கையருக்கு அளவற்ற 
ஆசை. தலைமுதல்‌. பாதம்‌ வரையில்‌ தமிழ்‌ மகளிர்‌ அணிந்த 
நகைகளுக்கும்‌. கணக்கே இல்லை. இப்படி. எல்லா நகைகளை 
ன்‌ அணீக்துகொண்ட மங்கையைப்‌ பார்த்துப்‌ புலவர்கள்‌, 
* மும்‌, றிறை ” என்று வருணித்தார்கள்‌. உடம்பு முழுதும்‌ 
ஆபரணங்கள்‌ நிரம்பி யிருப்பதனால்‌, இவளுக்கு இன்ன 
நகை இல்லையென்‌ ற குறையின்றி எல்லாம்‌ பரிபூரணமாக 
அமைந்திருப்பதனால்‌ அவளை ' முற்றிழை என்று சொன்‌ 
ஞர்கள்‌. *“* அணியிலாக்‌ கவிதை, பணியிலா வனிதை ” 
என்று ஒரு பழமொழி தமிழ்‌ சாட்டில்‌ உலவுகிறது 
பெண்டிருக்கு ஆபரணம்‌. அவசியம்‌ என்ற கருத்தை அது 
புலப்படுத்துகிற தல்லவா ? 


பழங்காலத்தில்‌ இரு காதலன்‌ தன்‌ காதலியை மணப்‌ 
பதற்காகப்‌ . பரிசம்‌ பபப ப்பது அந்த தப்‌ பரிசத்தைத்‌.. தன்‌ 


26 கஜ்சிமிலும்‌ இன்ப 


காதலியின்‌ ஆபரணத்துக்காக அவன்‌ தருவான்‌. இந்த 
வழக்கம்‌ இன்னும்‌ சில வகுப்புக்களில்‌ இருக்கிறது. 
முதல்‌ முதலாலக்‌ காகலியைச்‌ சக்திக்கும்‌ காதலன்‌ அவ 
ளுக்கு அளிப்பதற்குக்‌ கையுறையாக முத்து மாலையையோ, 
வேறு ஆபரணத்தையோ கொண்டு வருவதும்‌ உண்டு. 


அபரணத்துக்குப்‌ பொன்‌ வேண்டும்‌, வெள்ளி வேண்‌ 
டும்‌. . அதனிலும்‌ சுலபமான அலங்காரப்‌ பொருளைக்‌ 
கடவுள்‌ அளித்திராக்கறொர்‌. .அழமகும்‌ மணமும்‌ உடைய 
மலர்களை மிக எளிதில்‌ யாவரும்‌ பெறலாம்‌. மடமங்கையர்‌ 
அன்றன்று மலர்‌ கூடி முகங்‌ கழுவிப்‌ பொட்டிட்டு முக 
விலாசம்‌ பொங்க நிற்பதில்‌ ஆனந்தம்‌. கொள்கிறார்கள்‌. 
நகையினால்‌ உள்ளம்‌ மயங்கும்‌ நங்கைமார்‌, மலரைக்‌ கண்‌ 
டால்‌ ஆசையோடு பெற்றுச்‌ சூடிக்கொள்கிறார்கள்‌. தமிழ்‌ 
காட்டு மகளிருக்கு மணமுள்ள மலரிடத்தில்‌ உண்டாகும்‌ 
ஆவலுக்கு எல்லை இலலை. 

மகளிர்‌ உள்ளம்‌ மலரில்‌ ஈடுபடுவதை ஆடவன்‌ கன்றாக 
உணர்ந்திருக்கிறான்‌. காதலியைச்‌ சம்திக்கும்‌ காதலன்‌ 
கைந்கிறைய மலரைப்‌, பிடித்து தடு அது கண்டு 
அவள்‌ உள்ளம்‌ மலர்ந்து முகம்‌ மலர்கிறாள்‌- பழங்காலத்‌ 
தமிழர்‌. வாழ்க்கையில்‌ கல்யாணம்‌ செய்துகொள்வதற்கு 
முன்பே மங்கை ஒருத்திக்கும்‌ வீரன்‌ ஒருவனுக்கும்‌ காதல்‌ 
தொடர்பு உண்டாவது உண்டு. அதைக்‌ களவுக்‌, காகள்‌ 
என்பார்கள்‌. அவர்கள்‌ மறைவாகக்‌ காதல்‌ புரிந்தபின்‌ 
மணம்‌ செய்துகொள்ள எண்ணுவார்கள்‌. அந்தப்‌ பெண்‌ 
ணுக்கு... ஏற்ற நாயகன்‌ இன்னான்‌ என்பதை அவளுடைய. 
தோழி சுற்றத்தாருக்கு. .வெளியிடுவான்‌. அவ்விருவரும்‌ 
எவ்வாறு 'சந்தித்தார்கள்‌ என்பதற்குத்‌ தோழி பல கார 
ணங்களைச்‌ சொல்வது உண்டு. .* இவள்‌ பொய்கைக்‌ கரை 
யல்‌ நீராடிவிட்டு நின்றாள்‌. அப்போது கட்டிளங்‌ காளை 
ஒருவன்‌. தன்‌. கரத்தில்‌ அழகும்‌ : மணமும்‌ உள்ள மலர்‌ 


கதையும்‌ முறைம்‌... 39 


ஓன்றை ஏந்தி வந்து, * பெண்ணே, இது உன்‌ அழகுக்கு 
ஏற்றது” என்று அளித்தான்‌. இவளும்‌ அதை வாங்கி 
அணிந்தாள்‌. அந்த மலர்‌ காரணமாக இருவர்‌ இருதய 
மலர்களும்‌ இணைந்தன” என்று சொல்வது ஒரு முறை. 
மலர்‌ காரணமாக நேர்ந்த தொடர்பாகிய. இதை, “பூத்தரு 
புணர்ச்சி?” என்று இலக்கணக்காரர்கள்‌ சொல்வார்கள்‌. 
மலர்‌, காதல்‌ உள்ளங்களை ஒன்றுபடுத்தும்‌ அரிய பொரு 
ளாகிறது. மாதர்‌, மலருக்கு உள்ளத்தைக்‌ கொள்ளை 
கொடுத்தனர்‌ என்ற செய்தியை . இந்த வழக்கம்‌ 
தெரிவிக்கிறது. 
ல்‌ 

! [த்தகழ்தில்‌ மட்டும்‌ அல்ல ; உலகத்திலும்‌ நகையா 
லும்‌ மலராலும்‌ மடமங்கையரை மயக்கும்‌ ஆடவர்‌ இருக்‌ 
ிரெர்கள்‌. ஆகையால்‌, உலக நிகழ்ச்சிகளை உள்ளபடி. 
தெளிந்து அதனால்‌ உண்டாகும்‌ உணர்ச்சி வசப்பட்ட 
நாடோடிப்‌ பாவலன்‌, மலரும்‌ ஈகையும்‌ மங்கையரை 
மயக்கும்‌ பொருள்கள்‌ என்பதைப்‌ பலவிதமாகச்‌ சொல்லு 
இருன்‌. நாடோடி. இலக்கியத்தில்‌ வரும்‌ காதலர்‌, காதலி 
மாரை அணுகி ரோலஜாூப்பூவையும்‌ மல்லிகைப்‌ வையும்‌ 
நூர்‌ காதல்‌ புரிகிறார்கள்‌. 


ரயில்‌ மேலே போற பெண்ணே 
ரோஜாப்பூ வாங்கித்‌ தாறேன்‌ 
ரயிலை விட்டுக்‌ €ழிறங்கி வா வா வா தி 
மலைமேலே போற பெண்ணே 
மல்லிகைப்‌ பூ வாங்கத்‌ தாறேன்‌. 
மலையை விட்டுக்‌ €ழிறங்கி வா வா வா ! 
மன்‌ மாதலியை வண்டியில்‌ ஏற்றிக்‌ கொண்டையிலே 
சோஜாப்பூவைச்‌ சூட்டி வத்தல்‌ ல தான்‌ அமர்ந்து 
கொள்கிறான்‌ ஒரு காதலன்‌. 


0. i கற்சிமிலும்‌ ன்பம்‌ 


ஏறம்மா வண்டியிலே ட்‌ 
ரோஜாப்பூக்‌ கொண்டையிலே 


நான்‌ வாறேன்‌ அண்டையிலே ! 


ஊரை. விட்டு விட்டை விட்டு இளங்‌ காதலியைக்‌ 
களவாக அழைத்துச்‌ செல்கிறான்‌ ஒரு காதலன்‌. பழைய. 
காலத்தில்‌ இதை இலக்கண பம்‌ ல்‌ “உடன்‌ 
போக்கு” - என்று சொல்வார்கள்‌. பலகாலம்‌ பழயெ 
வீட்டை விட்டுப்‌ பிரிவதில்‌ காதலிக்குத்‌ கல்‌ இருக்‌ 
குமோ, இராதோ என்று அவன்‌ யோசிக்கிறான்‌. அவளுக்கு 
உற்சாகம்‌ ஊட்டும்‌ செய்தி என்ன என்று எண்ணிப்‌ 
பார்க்கிறான்‌. ஆபரணமும்‌ மாமலரும்‌ இருக்தால்‌ பேதைப்‌ 
பெண்டிர்‌ உலகையே மறக்துவிடுவார்கள்‌ என்பதை . அறிந்த 
அவன்‌, “அடி பெண்ணே, இந்த ஊரை விட்டுப்‌ போடி 
றோமே,. நமக்கு: வேண்டிய பொருள்‌ கிடைக்குமா ஏன்று 
மயங்காதே. . உலகம்‌ ' முழுவதும்‌. நாம்‌ உல்லாசமாகப்‌ 
பிரயாணம்‌ செய்யலாம்‌ ; போன இடங்களில்‌ வளையும்‌... 
மலரும்‌ நி றக்திருக்கும்‌: அவற்றை வாங்கி . அணியலாம்‌ ” 
என்கிறான்‌. உலக முழுவதும்‌ காதல்‌ அரங்கமா. 
விடுக றது; ஈகைப்பெட்டி.. யாகிறது; மலர்வனமாக. 
இருக்கிறது... ன ன 


வடதாரு போகலாம்‌. ' 
்‌ வெள்ளி வளையல்‌ வாங்கலாம்‌ 
கைகள்‌ மின்னப்‌ போடலாம்‌. 
க்‌ கைவீூ தடக்கலரம்‌,. 


மங்களூரு, போகலாம்‌! 
மல்லிகைப்‌ யூ வாங்கலாம்‌ ப 
மானை யாகக்‌: கட்டலாம்‌ 


அழ்த்து. தலையிற்‌. சூடலாம்‌, 


கையும்‌ நம்‌ | தர்‌ 


தஞ்சா வூரு போகலரம்‌ . 
தாழம்‌ பூ வாங்கலாம்‌ 
தலையினிலே சூடலாம்‌ 


தடவித்‌ தடவிப்‌ பார்க்கலசம்‌, 


தன்‌ காதலியை ஓரிடத்திற்கு வரச்‌ சொல்கிறான்‌ மற்‌ 
மொரு காதலன்‌. அவளுக்கு வேண்டிய கண்ணாடியையும்‌ 
மல்லிகை மலையும்‌  வாங்கலாமென்று அன்பொமுகச்‌ 
சொல்கிறான்‌. த 
கன்னங்கட வோரத்திலே 
வத்து நில்லடி. 
கண்ணுசு கேற்ற கண்ணாடியை 
ப... விலையைத்‌ தீரடி.. 
'மசர்க்கட்டு ஓரத்திலே 
வத்து நில்லடி: 
மனக்‌ கேற்ற மல்லிகைப்பூ 
விலையைத்‌ தரடி. 
ராஜபோகழ்திலே வாழும்‌ பெருமாட்டி ஒருத்தியின்‌ 
செல்வச்‌ சிறப்பை காரடோடிக்‌ கவிஞன்‌ வருணிக்கிறுன்‌. 
மாளிகையும்‌. விருந்தும்‌ வாகனமும்‌ செல்வ வாழ்க்கையின்‌ 
அடையாளமாக அவன்‌ சொல்லவில்லை... அவள்‌ பணிகளும்‌ 
மலர்களும்‌ கிரம்பிய வாழ்க்கையை. உடையவளாம்‌. பன்‌ 
்‌.. “முரரமொழு பச்ஞட்டி..... ரித்தமொரு பணி அணிக்து' 
ஏன்று. சொல்லிறான்‌. பூவும்‌ தையும்‌. அவளைச்‌. செல்வி. 
யாக்குகின்‌ றன. | 


வீரத்தின்‌ தால்வி 


கட்டழகும்‌. வீரமும்‌ உடைய காளை அவன்‌. எத்‌ 
தனையோ காரியங்களைச்‌ சாதிக்க வல்லவன்‌. மாலையைப்‌ 

EPL E= வே ணுமா? அவனைப்‌ பிமனென்றுதான்‌ சொல்ல 
வேணும்‌; அப்படியே தூக்கி நிறுத்துவான்‌. காலம்‌ அறிந்கு 
இடம்‌ அறிந்து காரியங்களைச்‌ செய்யும்‌ சக்தி படைத்த 
வன்‌ அந்த இளவீரன்‌.' 

வீட்டுக்கு . மாங்காய்‌ வேண்டும்‌ என்று அம்மா 
சொல்ல வேண்டியதுதான்‌ . தாமதம்‌ ; அடுத்த கணத்தில்‌ 
ஒழுவண்டி மாங்காய்‌, மாட்‌ தாப்புக்குப்‌ போய்க்‌ கொண்டு 
வந்துவிடுவான்‌. அப்பா, பூசைக்குப்‌ பூ வேண்டும்‌ என்‌ 
முல்‌ குடலை குடலையாகக்‌ கொண்டுவந்து தள்ளுவான்‌. 
எங்கேதான்‌ ' அவனுக்குப்‌ பூக்‌ கிடைக்குமோ ! “இன்று. 
புளியங்காய்‌ ே வேணும்‌; தேங்காய்‌ வேணும்‌; நார்த்தங்காய்‌. 
வேணும்‌' என்று அவன்‌ காதிலே. போட்டுவிட்டால்‌ இந்த ' 
உலகத்திலுள்ள காய்‌ ம: ரங்களையெல்லாம்‌ ஒருகை க்‌ 
வீட்டு. வந்துவிடுவான்‌. 
ர்‌ அம்பும்‌" வில்லும்‌ எடுத்துக்கொண்டு வேட்டைக்குப்‌ 
போவான்‌... ' அவனுடைய வேட்டையில்‌ அகப்படாத 
மிருகம்‌. இல்லை... கறுகறுவென்று காரழகனாக நிற்கும்‌ அவ 
னைப்‌ பழங்காலத்துக்‌ ட கண்ணப்பனாகச்‌ சொல்லலாமா 1 
சாட்சாத்‌ .காமனே. காரழகன்த தானே? அவனுக்கு இவன்‌ 
இளைதீதவனா? : அவன்‌ கைக்‌ கரும்புவில்லுக்கு இவன்‌ 
கைவில்‌. மகிமை குறைந்ததா? இவனுடைய குஞ்சியழகும்‌, 
வில்ல, கும்‌, மேனியழகும்‌. . - கண்டால்‌ மடமங்கையர்‌ 


மி 2 ரத்தின்‌ ட. அ த்த. 


உள்ளம்‌ என்ன பாடு ப்டாது ? மான்‌ கல்லல்‌; ஆடுவதில்‌ 
மாத்திரமல்ல, சந்தர்ப்பம்‌ வந்தால்‌ மான்போன்ற மட 
மங்கையரையும்‌ கண்ணி. வைத்துப்‌ பிடிப்பவன்‌ அவன்‌. 
வீரமும்‌, அழகும்‌, இளமையும்‌ இருக்கும்போது பெண்மை 
அவன்‌ காலில்‌ விழுவதற்கு என்ன தடை? 


இது பழைய கதை. இப்போது அவன்‌ தான்‌ : அவளை 
மயக்கனானோ, அவளே அவனை மயக்னொளோ தெரியாது. 
காய்க்கும்‌ பூவுக்கும்‌ போன இடத்திலே கண்டு மயங்கி 
ஞனோ ? அல்லது வேட்டைக்குப்‌ போன இடத்திலே 
விளையாடினானோ ? இப்போது அவனுடைய துடுக்கும்‌ 
மிடுக்கும்‌ மறைந்து இடக்கன்‌ றன. 
கோவை என்ற ஒருவகைப்‌ பிரபந்தத்திலே. ஒரு 
காட்சி வருகிறது: மலர்‌ குலுங்கிக்‌ சனி: மிகுந்து கிழ. 
லடர்நீ ம பூஞ்சோலையிலே, ஒரு மடமங்கையைப்‌. பெருவீர 
னிய மன்னன்‌ ஒருவன்‌ கண்டான்‌. இருவர்‌ கண்ணிணை 
களாம்‌ ஒத்தன; காதல்‌ உண்டாயிற்று. இருவரும்‌ - அளவ 
ளாவினார்கள்‌, அவ்வீரன்‌ மீட்டும்‌ தன்‌ ஊருக்கு வந்தான்‌. 
அவனுடைய அருமைத்‌ தோழன்‌ அவனைப்‌ பார்க்கும்‌ 
போது . அவனிடம்‌ ஏதோ வேறுபாட்டைக்‌ ' கண்டான்‌. 
“இதென்ன ? சோர்ந்து நிற்கருயே !. பலமெல்லாம்‌ இழந்த 
வன்போல இருக்கிறாயே! பெருவீரனாகிய உனக்கு இந்த. 
நி வம்ததற்குக்‌ காரணம்‌ என்ன?” என்று கேட்டான்‌. 
மன்னன்‌, “ஒரு மானின்‌ காதற்‌ கண்ணியிலே பட்டேன்‌” 
என்று குறிப்பாகச்‌ சொன்னான்‌. “இவ்வளவு வீரமும்‌, 
அறிவும்‌ நிறைந்த நீயே இப்படியானால்‌ உலகம்‌ என்‌ 
'னாவது 8” என்று தோழன்‌ ' சொன்னான்‌. காதலின்‌ பேராற்‌. 
றலை அவன்‌ தெரிந்துகொள்ள வில்லை. அப்பால்‌ மன்னனது. 
உள்ளத்தைக்‌ கொள்ளை. கொண்ட மானியலாளைக்‌ கண்ட 
பிறகே, . தன்‌ தோழன்‌, அவளைச்‌ கண்டு அளவளாவி 
அங்கேயே. அன்ட்‌ அ. சினந்து, வந்ததே. பெரி 


ஆட்‌. | கஜ்சிமிலும்‌ இன்பம்‌ 


தென்று நினைத்தான்‌. அந்து மங்கையின்‌ ே பேரழகு அப்படி 
இருந்தது. | ப 
இங்கே, காரழகன்‌ அந்த மன்னனைப்‌ போல இருக்‌ 
கிறான்‌. ' மாங்கனி கொண்டு வருகிறேனென்று போனால்‌, 
வெறுங்‌ கையோடு வருகிறான்‌: “மரத்திலே ஒன்றும்‌ 
இல்லை” என்கிறான்‌. பூவெடுக்கப்‌ போனால்‌ என்ன கார 
ணமோ, “மரத்தில்‌ பூவே இல்லை” என்று சொல்லிக்‌ 
கொண்டு வருகிறான்‌. 
'  இத்த.மாறுபாட்டுக்குக்‌ காரணம்‌ என்ன? அவனுடைய 
அந்தரங்கத்‌. தோழன்‌ கேட்கிறான்‌. காரழகன்‌ விடை 
- சொல்கிறான்‌. “முன்பெல்லாம்‌ மாமரமும்‌ பூமரமும்‌ விளைக்‌ 
இருந்தன: - இப்போது அங்கே ஒரு மங்கை இருந்து 
தன்‌. கணனி மொழியால்‌, மலர்‌ போன்ற மென்மையால்‌ 
என்னைத்‌ தன்‌ . வசமாக்கிக்‌ கொள்றொன்‌. போன 
காரியத்தை கான்‌ மறந்தே போகிறேன்‌. மாவில்‌ கனியிறும்‌ 
தும்‌ எனக்கு இல்லாதது. போல ஆகிவிடுகி கிறது. யூமரத்தில்‌ 
- விருந்தும்‌ பூ மாறிப்போன “மாதிரி ஆது. ு இந்தக்‌ 
கரு த்தை குறிப்பாகச்‌ சொல்க கிரன்‌. க்‌ 
மாமரத்தின்‌. ழே--ஒரு... 
ப மங்கைஉரை: 'சொன்னாள்‌ ; ஆத 
மாமரங்கள்‌. எல்லாம்‌ . 
மாமா திப்‌ போச்சு /. 
'' பூமரத்தின்‌ ழே - ஒரு . 

ட  பொண்ணுஉரை சொன்னாள்‌ 
பூமரங்கவ்‌. எல்லாம்‌ ... 
பூமாறிப்‌. போச்சு. 75 

காய்மாத்தின்‌ ழே - ஓரு 
கன்னிஉரை க்கள்‌ 3 

'காவ்மரங்கள்‌- எல்லாம்‌. 

I காய்மா ஜிப்‌. ப்ச்ச்ச்‌. 1. 


வீரத்தின்‌ தோல்வி தா 


“அப்படியானால்‌ ரீ வேட்டைக்குப்‌ போனாயே; ஏன்‌ 
வெறுங்‌ கையோடு வந்தாய்‌?” என்று கேட்கிறான்‌ தோழன்‌. 
“போகும்போது கொண்டுபோன வில்லும்‌, அம்பும்‌ 
எங்கேயோ தொலைந்து விட்டன. கான்‌ என்ன செய்‌ 
வேன்‌!” என்று விடைவருகிறது. மேலும்‌ அவன்‌ கேட்கக்‌. 
காரழகன்‌ விடை. சொல்றன்‌. 
அம்பழகச தம்பி - உன்‌ க 
அம்பும்‌ வில்லும்‌ எங்கே ? . 
அம்பாளுடன்‌ கூடி. - என்‌ 
அம்பும்‌ வில்லு ந்‌ தோற்றேன்‌. 
காரழகா தம்பி - உண்‌ 
கரும்பு வலு எங்கே ! 
கன்னியிடம்‌ கூடி - அந்தக்‌ 
கரும்பு வில்லுத்‌ தோற்றேன்‌. 
சண்டிழகா தம்பி - உண்‌ வடு 
சிண்டு வில்லு எங்கே ? 
எண்டு வில்லு அண்ணா, 
சீதையிடம்‌ கூடி 
தை மடிமேலே - தான்‌ 
.... கூடிவினை யாடி. 
கூடிவிளை யாடி - என்‌. 
சண்டுவில்லுத்‌ தோற்றேன்‌. 5 
உண்மையில்‌ அவன்‌  தோற்றானா? காதலியின்‌ உள்‌. 
ள்த்தை வென்று . இன்ப ' அரசாட்சியை. நடத்தப்‌ புஞ்ந்த 
| அவன்‌ செயல்‌ வீரத்துக்கு த்‌ தோல்வியானால்‌, அது காத 
லுக்‌ கு வெற்றீய யல்லவா லு 


[கக்தச்‌ காட்சியைச்‌ சித்திரிக்கும்‌ அரம்‌ 
ஒர ஏற்றப்‌ தச்‌ பகுதி. i 


குடும்ப விரிவு 


குடும்பத்தை விட்டு விட்டு விரக்தியோடு வெளிப்‌ 
“பட்ட ஒரு சர்ரியாசி ஆடைகூட இல்லாமல்‌ வெறும்‌ 
கோவணாண்டியாகத்‌ இரிந்துகொண்‌ டிருந்தார்‌. ஓற்ை றத்‌ 
- கோவணந்தான்‌ அவர்‌ சொத்து; அவருக்குக்‌ கைகளே 
பிச்சைப்‌ பாத்திரம்‌; வானமே கூரை. இந்த உலகம்‌ முழு 
வதும்‌ அவருக்குச்‌ சொந்தம்‌. 


இவ்வாறு வாழ்க்கை நடத்திய அவருக்குப்‌ போதாத, 
காலம்‌ வந்தது. யாரை விட்டது, சனியன்‌? யாரோ ஒரு 
பக்தர்‌ அந்தச்‌ சாமியார்‌ ஒற்றைக்‌ கோவணத்தோடு திரி 
வதைக்‌ கண்டு மனம்‌ உருகி, “உலகம்‌ எல்லாம்‌ பட்டும்‌ 
துகிலும்‌ உடுத்துப்‌ பகட்டும்போது இந்த மகானுக்கு. 
இரண்டாங்‌ 'கோவணங்கூட இல்லையே!” என்று அங்க 
_ லாய்த்தார்‌. பிறகு சத்தமான கோவணம்‌ இரண்டைத்‌ ... 
தனியே கெய்யச்‌ செய்து. சக்நியாசியைப்‌ பணிந்து. 
' கெஞ்சி அவரிடம்‌ சமர்ப்பித்தார்‌. ' அன்புடையவர்களது 
உள்ளத்தைப்‌ புண்படுத்தக்‌ கூடாது என்ற எண்ணத்தால்‌ 
அந்தப்‌. பரதேசி இரண்டையும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 


ஒரு நாள்‌ ஒரு கோவணத்தைக்‌. கட்டிக்கொள்வது, த 
, மற்றொன்றைக்‌ கசக்கிக்‌ காயப்‌ போவெது, அடுத்த நாள்‌ 
இதைக்‌ கட்டிக்கொள்வது - என்று. இப்படியாக அந்த. 
. இரண்டு. கோவணங்களையும்‌ சந்நியாசி. உபயோகப்படுத்திக்‌ 
"கொண்டார்‌. நாளாக ஆக, கோவணத்தைச்‌ சுத்தமாகக்‌. 
கசக்கிக்‌. காயப்‌ போட்டுப்‌ பத்திரமாக: ள்‌ எடுத்துவைத்து ்‌ 


தடும்ப விரிவு 47 


உபயோகிப்பதில்‌ அவர்‌ கவனம்‌ செல்லத்‌ தொடங்கியது. 
அவருக்கு வேறு ஒரு சொத்தும்‌ இல்லாவிட்டாலும்‌, பணக்‌ 
காரன்‌ தன்‌ செல்வத்தை எப்படி மிகவும்‌ ஜாக்கரதையாகக்‌ 
காப்பாற்றுவானோ, அப்படி அந்தக்‌ ம்காவணங்களை ப்‌ 
பாதுகாத்து வந்தார்‌. 


ஒரு காள்‌ உலர்த்தி யிருந்த கோவணத்தை எலி 
கடித்துவிட்டது. அதைப்‌ பார்த்தபோது சந்நியாச வருத்த 
மடைந்தார்‌. “இவ்வளவு ஜாக்கிரதையாகசக்‌ காப்பாற்‌ நினதை 
எலி கடித்து நாசமாக்கி விட்டதே ! என்ன செய்வது !' 
என்ற துக்கம்‌ அவர்‌ உள்ளத்திலே குமுறியது. அதோடு, 
மாற்றி மாற்றி உலர்ந்த கோவணத்தைக்‌ கட்டிக்கொண்டு 
பழக்கமாகி விட்டபடியால்‌, இப்போது இரண்டாவது 
கோவணம்‌ இல்லாமல்‌ வாழ்வதே முடியாது என்று தோன்‌ 
ஜிற்று. “இதைப்‌ போய்‌: ராம்‌ ஒருவரைக்‌ கேட்பதா? 
என்ற எண்ணம்‌ முதலில்‌ தோன்றினாலும்‌, “சர்கியாடிக்குக்‌ 
கெளரவம்‌ என்ன வேண்டியிருக்கிறது? இனந்தோறும்‌ 
உண வைக்‌ கேட்டுப்‌ பிக்ஷை எடுத்துத்தானே பெறுகிறோம்‌? 
இப்போது கோவணம்‌ கேட்பதனால்‌ நாம்‌ ஒன்றும்‌ புதிய 
காரியம்‌ செய்யப்‌ போடெ தில்லையே ! என்ற சமாதானம்‌ 
பிறகு தோன்றித்‌ தைரியத்தை உண்டாக்கியது. பழைய 
அன்பரைக்‌ கேட்டார்‌. , அவர்‌ ல்‌ ம்‌ ண்டாகத்‌ 
தந்தார்‌. ம்‌ த்த 69 A 
அந்த ர்வ யும்‌ (மிக்க : சந்தோஷத்‌ ரல பெற்‌ ப 
தன்கை சாமியார்‌, “இனிமேல்‌. இந்த. இரண்டும்‌ 
கெட்டுப்போக விடக்கூடாது” என்று நினைத்தார்‌. எலி 
கடித்துவிட்டால்‌ என்ன செய்வது ? கோவணங்களை ப்‌ 
பெற்றதைக்‌ காட்டிலும்‌ அவற்றைக்‌ காப்பாற்றுவது 
பெரிய காரியம்‌ ஆகிவிட்டது. எலியின்‌ உபத்திரவத்தைப்‌ 
போக்க என்ன பரிகாரம்‌ உண்டு என்ற ஆராய்ச்சியிலே 
புகுந்தார்‌. பனை ஒன்‌, ற வளர்த்தால்‌ எலி வராது 6 என்ற. 


த ...... தற்9யிறும்‌ இன்பம்‌: 


நினைவு வரவே பூனை வாங்கி வளர்க்கலானார்‌: பூனைக்கு. 
வேண்டிய. போஷணை வேண்டுமே ! தம்மை எலிப்‌ பகைவ 
னிடமிருந்து காப்பாற்ற வந்த த பூனையை நன்றாக வளர்க்கா 
விட்டால்‌, எலி கொழுத்துப்போய்க்‌ . கோவணத்தைக்‌ 
கெடுத்து வ வாழ்க்கையையே நாசமாக்கிவிடுமே! பூனைக்குத்‌ 

தினந்தோறும்‌ பால்‌ யாசகம்‌ செய்து கொடுத்து வந்தார்‌. 
அடுத்தபடியாக ஓரு 'மாட்டையே வாங்கிக்‌ கட்டினார்‌. 
அதைப்‌ . பார்த்துக்கொள்ள ஒரு பையன்‌, அவனுக்குச்‌ 
சோறு போட ஒரு பெண்‌ - ட்ட: அவர்‌ குடும்பம்‌ வளர்ந்‌: 
தது. கடைசியில்‌ அந்தப்‌ பெண்ணையே மணந்துகொண்டு 
சந்நியாசி ஒரு பெரிய குடும்பி ஆகிவிட்டார்‌, 


I கோவணத்தைக்‌ காப்பாற்ற ஆரம்பித்துக்‌ குடும்பத்‌ 
தைச்‌ சம்பாதித்துக்கொண்ட சக்நியாசியின்‌ கதை, தமிழ்‌ 
காட்டு நாடோடிக்‌ கதைகளில்‌ ' ஓன்று. ஒரு பொருளில்‌... 
பற்று வைத்துவிட்டால்‌ அது வளர வளர ப்‌ பல பொருள்‌ 
- களின்‌ சம்பர்‌ தழும்‌, அவற்றால்‌ கவலைகளும்‌ ௮ திகப்பட்டுக்‌ 
கொண்டே வரும்‌. இந்தத்‌ த தத்துவத்தை நினைத்து வள்‌ 
வர்‌, “எந்த எந்த விஷயத்‌ ச்தினின்றும்‌ ஒருவன்‌ தூர விலட 
நிற்றொனோ, அந்த ௮க்த விஷயத்‌ இனால்‌ வரும்‌ அுக்கத்‌ 
திலிருந்து அவன்‌ விடுதலை பெறுவான்‌" என்று ட. 
த “யாதனின்‌. யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌. ப 
அதனின்‌ அதனின்‌. இலள்‌.” | 
..... இசையானது . ஒன்றி லிருந்து ஒன்றைப்‌. பற்றிக்‌ 
கொண்டு. விரிந்து படர்கிறது என்‌ ற. உண்மையை லட ்‌ 
“நாட்டு. நூல்கள்‌ "அதிகமாகச்‌. சொல்கன்‌, றன. வள்‌. 
“வரவர அதிகமாவதுதான்‌ நாகரிகம்‌. என்று நினைக்கிறோம்‌. ப 
மனித. வாழ்க்கையில்‌ பல படிகள்‌ செல்வ நிலையால்‌ ஏற்பட்‌. - 
டிருக்கின்‌ றன. ஓவ்வொரு நிலைக்கும்‌ தக்கவாறு தேவைகள்‌ . 
வரவர விரிந்துகொண்டே. : போகின்றன... சிறு. செடியாக 
முளைத்துக்‌: கொழுகொம்பைப்‌- பற்றித்‌ தாவிப்‌ பந்தல்‌ முழு. 


தடும்‌ப விரிவு | ப 49 


வதும்‌ படர்நீது அருகில்‌ உள்ள மரத்‌ துக்கும்‌ தாவும்‌ கொடி 
போல நம்‌ தேவை. படர்ந்து. செல்கிறது. தேவையின்‌ 
ஆரம்பம்‌ ஆலம்‌ விதையைப்போலச்‌ சிறிய உருவத்‌ திலே 
இருக்கும்‌. பிறகு முடிவே இல்லாமல்‌ ஆலமர த்தைப்‌ 
போலக்‌ கப்பும்‌ களையும்‌ வேரும்‌ விழுதும்‌. விட்டுக்‌ 
கொண்டே போகும்‌. 
% : ர 
கலிக்கு வேலை செய்யும்‌ ஏழைப்‌ பெண்‌ ஒருத்தி நெல்‌ 
“லுக்‌ குத்தி அதனால்‌ கடைக்கும்‌ கூலி: நெல்லைப்‌ பெற்று 
வயிறு வளர்த்து வந்தாள்‌. நெல்லைக்‌ குத்தும்‌ இடத்தில்‌. 
அரிசியாகக்‌ கூலியைப்‌ பெறமல்‌ ரெல்லாகவே பெற்றாள்‌. 

வீடுதோறும்‌ நெல்லுக்‌ குத்தும்‌ அவளுக்கு வீட்டில்‌ வந்தும்‌ 
9 நெல்லுக குத்தவேண்டி யிருந்தது. 

- மெல்லைக்‌ முத்த முதலில்‌ உரல்‌. வாங்கனொள. பிறகு 
கூலிநெல்லில்‌ மீதம்‌ பிடித்து உலக்கையும்‌ வாங்கினாள்‌. : 
எதோ பழைய பானையில்‌ சோறு ஆக்கி முதலில்‌ உண்டு 
வந்தாள்‌. நல்ல கூலி இடைத்துவரவே உரலும்‌ உலக்கையும்‌ 
பழம்பானையுமாயெ சொத்தோடு நிற்க அவள்‌ விரும்ப. 
வில்லை. “எவ்வளவு காளைக்கு இந்தப்‌, பழம்பானையை ' 
வைத்துக்கொண்டிருப்பது ?”'. என்று: நினைத்தாள்‌. ஊர்‌ 
முழுவதும்‌ பொங்கலுக்குப்‌' புதுப்பானை வாங்கும்போது 
அவள்‌ மட்டும்‌ பழம்பானையிலே சோறு அக்குவானேன்‌ ? 
புதுப்பானை வாங்கினாள்‌. . உரல்‌ நெல்லைத்‌ தன்‌ அருமை 
யான உலக்கையால்‌ கு த்தி இ எடுத்துப்‌ ப்‌ அுப்பானையில்‌ சோறு. 
ஆக்கித்‌. நின்றாள்‌. அன்று அவளுக்கு எத்தனை. இன்பம்‌ 
உண்டாயிற்று, தெரியுமா. i 

புதுப்பானைச்‌. சோறு உடம்பில்‌ ஊற ஊற அவளுக்கு 

வாழ்க்கை 'இனிக்கத்‌ தொடங்யெது. . வாழ்க்கையிலே. 

என்ன எனன சகம்‌: உண்டு என்பதை அவள்‌ உலகத்திலே. 

திலர்த அம்‌ பார்க்றொளே!: “நாமே கெல்லுக்‌ குத்‌ வ அம்‌ 
ட்‌ 


50 I சற்சியிலும்‌ இன்பம்‌ 


சோறு ஆக்குவதும்‌. தனியாகத்‌ தின்பதுமாக இருக்‌ 
கிறோமே,.. 'ஈம்மோடு ஒருவர்‌ இருந்து: கொஞ்சிக்‌ குலாவி 
உண்டால்‌ எவ்வளவு சுகமாக இருக்கும்‌./ ஆண்பிள்ளை இல்‌ 
லாத வாழ்வு ஒரு வாழ்வா? எவ்வளவு: சம்பாதித்தாலும்‌ 
கணக்குப்‌ பார்த்து வைத்துக்கொள்ளவும்‌ ' இன்பம்‌ தந்து 
துணையாக நிற்கவும்‌ ஓருவன்‌ வேண்டும்‌” என்ற கனவிலே 
அவள்‌ உள்ளம்‌ படர்ந்தது. முயற்சியாலும்‌ நராணயத்தா லும்‌ 
அவள்‌ மேலும்‌ மேலும்‌ உயர்ந்து வந்தாள்‌. கூலி வேலையை . 
விட்டுவிட்டு வியாபாரம்‌ செய்யத்‌ தொடங்கினாள்‌. . கையில்‌ 
காசு சேர்ந்தது. கண்ணுக்கு அழகான புருஷனைக்‌ கட்டிக்‌ 
கொண்டாள்‌. . 

்‌ அவள்‌ வாழ்க்கைக்கு ந்‌ வேண்டியது இன்றும்‌ 
இல்லை என்ற திருப்தி . கணம்‌. உண்டாயிற்று. 
- ஆனால்‌ அது பக்கலில்‌ ன்ப 'சுகந்தனில்‌ இன்றி. 
i யிருந்த அவள்‌ காதில்‌ யாரோ கூறிய வார்த்தை விழுந்தது: 
படக அவள்‌, கடைக்காரி ; அவன்‌ கணக்குப்பிள்ளை. பணம்‌ ... 
வேகமாகச்‌ சேர்கிறது. நல்ல வீடும்‌ கட்டிவிட்டாள்‌. 
டஎ்ல்லாம்‌ இருந்து என்ன ' பிரயோசனம்‌? 'செத்துப்போனால்‌ . 
கொள்ளி: போடப்‌. பிள்ளை இல்லையே!” என்று அவர்கள்‌ 
. குறைகூறியது அவள்‌ உள்ளத்தே . தைத்தது.  வர்ழ்க்‌ 
கையில்‌ அடுத்த. “தேவை : குழந்தை. என்ற கவலை. 
| அவளைப்‌ பீடித்தது. 


| தானம்‌ செய்தாள்‌; தலயாத்திரை . போனாள்‌; விர தும்‌ 

- இருந்தாள்‌. . எல்லாவற்றிற்கும்‌ போதிய செல்வம்‌. இப்‌. 
போது அவளிடம்‌ "இருந்தது.-' கடைசியில்‌ (குழந்தை. 
5 பிறந்தது. குழந்தைக்காக மாடு வாங்னொள்‌.. குழந்தை... 
வளர்ந்த. பிறகு தயிருக்கும்‌. செய்க்குமாக இரண்டு எருமை | 
வாங்கக்‌ : கட்டினாள்‌: அவற்றை மேய்க்க: ஒரு வேலைக்‌. 
; காரப்‌ பையனை: அமர்த்தினாள்‌.. தன்‌ : எருமைகளை உத்‌: 
தேத்து அவனை அன்புடன்‌ பாதுகாத்தரள்‌.: அவனுக்குச்‌ 


தடும்ப்‌ விரிவு க்‌ ந ப 


சோமறாக்கிப்‌ .. போடக்‌ குப்பாயி என்ற பெண்ணைக்‌ 


தட்டி வைத்தாள்‌. 


குப்பாயியின்‌ தகப்பன்‌ குரங்காட்டி. ்‌. சிறு வயதில்‌ 
அவளுக்குக்‌ குரங்கு பேன்‌ பார்ப்பது வழக்கம்‌. புருஷன்‌ 
வீட்டிலும்‌ பேன்‌ பார்க்க ஒரு: குரங்கு. வேண்டுமென்று 
விரும்பி அவனீட்ம்‌ சொ £ன்னாள்‌ ; நல்‌ எ ஜமானியீடம்‌ 
“சொன்னான்‌. . குரங்குக்‌ குட்டி. பார்த்தால்தான்‌. 
குப்பாயி சோறு சமைப்பாள்‌. அவள்‌ னு. சமைத்தால்‌ 
தான்‌ வேலைக்காரப்‌: பையன்‌. (செளக்கியமாக இருப்பான்‌. 
ஆகையால்‌ எஜமானி ஒரு குரங்குக்‌ கட்டி. - வாங்கிக்‌ 
கொடுத்தாள்‌. ன ச 
. மணி ஒன்று வேலைக்கார அக்குத்‌: கிடைத்தது. அதைத 
தன்‌. வீட்டில்‌ கொண்டு  . வந்து, கட்டினான்‌... குரங்கு 
- அதைக்‌ கல்லால்‌ அடித்து. "விளையாடியது. குப்பாயி 
ஸ்‌ பார்த்தாள்‌. “ஒரு கொட்டாப்புளி... இருந்தால்‌ என்‌. 
குரங்குக்‌ முட்டி, மணியை அடித்து. வினையாடுமே!': 
என்று. முணு முணுத்தாள்‌.. ,வேலைக்காரனுக்குத்தான்‌. . 
வேண்டியதைக்‌ கொடுக்க... ஓமான்‌... இருக்கிறாளே! 
"கடைசியில்‌ குரங்குக்‌ குட்டிக்காக. அவள்‌. 'கொட்டாப்புஸி ட்‌ 
| வாங்கிக்‌ கொடுத்தாள்‌. இ 


குந்தாணி வேண்டுமென்று. ஆரம்பமான. அசை: 
-கொட்டாப்புளி வரைக்கும்‌” வந்தது... கொட்டாப்புளி . 
 இருக்தூல்தான்‌ மணியை. : அடித்துக்‌. குரங்குக்‌ குட்டி, : 
சந்தோஷமாக இருக்கும்‌... குரங்குக்‌ குட்டி. சந்தோஷமாக 
இருந்து பேன்‌ - பர்ர்த்தால்தான்‌ குப்பாயி... சோறு . 
்‌ ஆக்குவாள்‌. 2 குப்பாயி. சோறு. . ஆக்னொல்தான்‌ ஓட்டப்‌ 
அபயன்‌ - எருமை. 'மேய்ப்பரன்‌.... அவன்‌. “இம்ய்த்தால்தான்‌ . 
ருமை : பால்‌ ' தரும்‌. எருமை. பால்‌. : தந்தால்தான்‌ கைப்‌ 
பிள்ளை வளரும்‌... கைப்பிள்ளை. வளர்ந்தால்தான்‌ . கணக்குப்‌ ்‌ 

பிள்ளையின்‌, சாவுக்குப்‌. பயன்படுவான்‌..- கணக்குப்பிள்னை 


52 கஜ்சியிலும்‌: இன்பம்‌ 


இருந்தால்தான்‌ புதுப்பானைச்‌ சோற்றைச்‌ சந்தோஷமாகச்‌ : 
சாப்பிடலாம்‌, புதுப்பானைச்‌ சோற்றுக்கு அரிசி வேண்டும்‌; 
3 அதற்கு உரலும்‌ பொன்னுலக்கையும்‌ வேண்டும்‌. ஒன்‌. 
அக்கு ஒன்று இன்றியமையாத பொருளாகி உரல்‌ முதல்‌, 
கொட்டாப்புளி வரையில்‌ பல பொருள்கள்‌ ஒவ்வொன்றாக 
வந்தன. எல்லாம்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ ஆட்சிக்குள்‌ 
இருந்தன. இன்னும்‌ என்ன என்ன பொருள்கள்‌ வந்து 
சேருமோ, யார்‌ கண்டார்கள்‌? 
இந்தக்‌ குடும்ப விரிவைப்‌ பின்‌ வரும்‌ நாடோடிப்‌ 
- பாடல்‌: சொல்கிறது: 
' உரல்‌ தெல்லுக்‌ குத்தி எடுக்கப்‌ 
... பொன்னுலக்கை வேணுமா! 
பொன்னுலக்கைச்‌ சோருக்கப்‌ 
புதுப்பானை வேணுமா / 
புதுப்பானேச்‌ சோறு தின்னக்‌, 
"கணக்குப்பிள்ளை வேணுமா து 
கணக்குப்‌ பின்‌ சாவுக்குக்‌ 
கைப்பிள்ளை வெணுமா 7 
கைப்‌ பிள்ளை பால்கறக்கு 
ரெட்டை எருமை வேணுமா 7 
ரெட்டை எருமை மேய்க்க ஒரு 
ஒட்டப்பையன்‌ வேணுமா / 
i: பய லுக்குச சோறாக்கக்‌. 
- குப்பாயி வேணுமா 7. 
குப்பாமிக்குப்‌ பேன்பாச்க்கக்‌ 
குரங்குக்‌ குட்டி வேணுமா |. 
குரங்குக்‌ குட்டிக்கு. மணிஅடிக்கக்‌ ட்‌ 
கொட்டாப்புளி. வேணுமா 1 
ஆம்‌, எல்லாம்‌ வேட்‌ ணும்‌; இப்படியே. போய்க்‌ கொண்‌... 
மருந்தால்‌: பிரப்ஞ்சம்‌ முழுவதும்‌ வேண்டியதுதான்‌ 1 


தெம்மாங்கு 

அரடோடிப்‌ பாடல்களில்‌ அமைந்த 6 மெட்டுக்கள்‌ பல. 
வற்றை.இலக்கியப்‌ புலவர்களும்‌ சாடித்திய கர்த்தாக்களும்‌ 
எடுத்து ஆண்டிருக்கிறோர்கள்‌.. மக்களுடைய உள்ளத்தைக்‌ 
கவரும்படியான இயல்பு அத்தகைய மெட்டுக்களுக்கு 
இருப்பதுதான்‌ காரணம்‌. . குறவஞ்சி என்ற பிரபந்தம்‌, 
கொண்டுச்‌ சிந்து, கும்மி முதலிய பலவகையான பாடல்‌ 
களெல்லாம்‌ செந்தமிழும்‌ இசையும்‌ தெரிந்த புலவர்களு 
டைய சிருஷ்டித்‌ : இறமையால்‌ உண்டானவை அல்ல. 
நாடோடியாக வழங்கும்‌ பாடல்களில்‌ கண்டவை; மலை 
யிலும்‌ வயலிலும்‌. பரடும்‌ பாடல்களிலே கண்டவை ; மக 
களின்‌ உணர்ச்சியை வெளிப்படுத்த நாடோடிப்‌ பாவலன்‌ 
இயற்கையோடு ஒட்டித்‌ தாளத்தை அமைத்துச்‌ செய்த 
பாடல்களை அடியொற்றிப்‌ பாடியவை. 

. இந்த வகையில்‌ இன்றும்‌ தெம்மாங்கு கரடோடிப்‌ 
பாடலாகவே இருக்கிறது. சங்கீதக்‌. கச்சேரிகளில்‌ திக்க. 
டாக்களினிடையே ஒன்றாகப்‌ பாடப்படும்‌ பதவி அதற்கு 
வந்திருந்தாலும்‌, வண்‌ டிக்காரனும்‌ வழி கடப்பவனும்‌ பாடும்‌ 
பாட்டரகவே அது விளங்குகிறது. 

நிண்ட சாலையில்‌ இரவில்‌ வண்டிகள்‌ ஒன்றன்பின்‌. 
இன்றாகப்‌ போகின்‌ றன. பாரம்‌ ஏற்றிக்‌ கொண்டு செல்‌ 
௮ம்‌. அந்த வண்டிகள்‌ மெல்ல மெல்ல நகர்கின்றன. 
மாடுகள்‌ மெதுவாகச்‌ செல்கின்றன... இயற்கையே - தூக்கத்‌ 
தில்‌. ஆழ்ச்திருக்கும்போது அந்த. வண்டித்‌ தொடர்‌ “கடக்‌ 
அடகு? என்ற சத்தத்தோடு மோனத்தைக்‌ . குலைத்துச்‌' செல்‌ 
4 கின்‌ மது. ்‌ வ்ண்டிக்காரர்களுள்‌ ஒருவன்‌ நன்றாகப்‌ பாடத்‌ 


தட. கஜ்ூமிலும்‌ இன்பம்‌ 


தெரிந்தவன்‌. ராக தாள ௮ றிவுடையவனென்று எண்ணிக்‌ 
கொள்ளாதீர்கள்‌. நாடோடி உலகத்துப்‌ பாடல்களிலே 
அவன்‌ வல்லவன்‌. அந்த நள்ளிருளில்‌ இருட்டின்‌ கனத்ை தகீ 
வரித்துக்‌ கொண்டு புறப்படும்‌ கணீரென்ற சாரீரம்‌ அவ 
னுக்கு இருக்றெது.: . அவன்‌. யாட ஆரம்பித்தால்‌ எல்லா 
வண்டிகளும்‌ அந்த ' இசையிலே ஒன்றிப்‌ போய்விடும்‌. வண்‌ 
டிக்காரர்‌ யாவரும்‌ பேச்சை நிறுத்‌ திப்‌ பாட்டிலே லயித்து 
விடுவார்கள்‌. சிலர்‌ தம்‌ கையில்‌ உள்ள கயிற்றை வண்டி 
யிலை .கட்டிவிட்டுத்‌ தூங்கிக்‌ கூடப்‌ பேர்ய்விடுவார்கள்‌. 
அரட்டை. விரட்டி ஓட்டவேண்டுமா? வழி மாற வேண்டுமா? 
ஒன்றுமே "இல்லை. “ முதல்‌ வண்டி: போகும்‌ போக்கைப்‌ பின்‌. 
பற்‌; றி ரெயில்‌ வண்டிக்‌ தொடரைப்‌ போல அந்த வண்டிகள்‌' 
oO போய்க்‌ கொண்டிருக்கின்‌ றன: 


வண்டிக்காரன்‌ . பாடும்‌ பாட்டை அவன்‌ தோழர்கள்‌ 
மாத்திரமா கேட்கிருர்கள்‌ ? அந்த மாடுகளும்‌ காதை 
நெறித்துக்‌ கொண்டு கேட்டின்‌ றன. மாடுகளுக்குச்‌ சங்கத 
உணர்ச்சி உண்டென்று" புத்தகங்களில்‌ எழுதியி ருக்‌ 
கிறார்கள்‌: அந்தச்‌ சாலையில்‌ நடு நிசியில்‌ அந்த உண்மைக்‌ 
குச்‌ சாட்சி சொல்கின்‌ றன. வண்டியை இழுக்கும்‌. கானை. 
மாடுகள்‌. . விடிய விடியப்‌ . பாடிக்‌ கொண்டே. இருந்தா 
லும்‌ "வண்டி இழுக்கிறோம்‌' என்ற. உணர்ச்சியே இல்லா 
மல்‌: அவை “நடந்து. கொண்டே இருக்கும்‌. வண்டிக்கார 
னுடைய பாட்டு அலை அலையாக எழும்பிக்‌ ' காளை மாடுகளை 
அழுக்குச்‌, செல்கிறது. 

.. தெம்மாங்கு : பாடுறோன்‌... அவன்‌. தேன்பாங்கு . என்‌ 
பது: அப்படித்‌ தேய்ந்து: மாறி வழங்குறதென்று சொல்‌ 
வார்கள்‌. தேன்‌ எப்படி, இனிக்கிறதோ அப்படி இனிக்கும்‌ 
பான்மை அந்தம்‌. பாட்டுக்கு, உண்டாம்‌, கட்டிளங்காளை 
யாய: வண்டிக்காரன்‌; 'வண்டியிழுக்கும்‌' . காளைகளையும்‌. 
மயக்கும்படியாகப்‌ யாடும்‌. பாட்டு. அல்லவா. அது ? 


தெம்மர்ங்த. கக... 


“வண்டிக்காரன்‌ பாட்டில்‌ என்ன “விசேஷக்‌ கருத்து 
இருக்கப்‌ போகிறது?” என்று. அலட்சியம்‌ செய்யக்‌ 
கூடாது; சை ஐயில்லாத வான” வெளியிலே, பொங்கி 

உலாவி வரும்‌ அவன்‌. பாட்டில்‌ நாடே, 'இலக்கியத்தி திலே 
காணும்‌ சுவைகள்‌ எல்லாம்‌ இருக்கின்‌ றன, 
வண்டிக்காரனுக்கு. உலகம்‌ முழுவதும்‌. வண்டி உலகர்‌ 
மான்‌... அவனுக்கு உபமானமும்‌, : கனவும்‌ வ்ண்டியும்‌ 
காளையுமாகத்தான்‌ வரும்‌. அகவே, அவன்‌ பாட்டிலும்‌ 
வண்டி உருண்டு வருவதைப்‌ பார்க்கலாம்‌. 


வண்டிக்கார னுக்கு இப்போது. ஹாஸ்ய உணர்சி 
தோன்றுகிறது. , பரிகாசமாகப்‌ பாட்டு. வரும்‌ மன நிலை 
ஏற்பட்டிருக்கி றது. அவனுடைய பிரபஞ்சத்‌ திலே சிரிப்‌ 
புக்கு இடமாகும்‌. காட்சி. இல்லையா? அவன்‌ பாட்டு 
அந்தக்‌ காட்சியைக்‌ காட்டுக றது. 


வண்டியை - ஒட்டத்‌ தெரியாமல்‌ , ஒருவன்‌ ,தத்தளிக்‌ 
றான்‌ ; வண்டிக்காரன்‌ நல்ல மாடாகப்‌ பார்த்து, வாங்கி 
வண்டியையும்‌ மாட்டையும்‌ ஜாக்கிரதையாகப்‌. பாதுகாக்க 
வேண்டாமோ? கண்ணைப்போலப்‌. பாதுகாத்தால்‌ தானே 
வேண்டிய பாரத்தை, ஏற்றிக்கொண்டு : போய்க்‌ காச. 
வாங்கலாம்‌? இந்தக்‌ காலத்து வண்டிக்காரர்களைப்போல. 
மலையளவு பாரம்‌ ஏற்றிக்‌ கூலியும்‌ வாங்கிக்கொண்டு மாடு 
களுக்கு வெறும்‌ தண்ணீரைக்‌ காட்டினால்‌, . . அந்தத்‌ 
கொரில்‌. எவ்வளவு நாளைக்கு நடைபெ றும்‌?” 
பேராசைக்காரனாயெ ஒரு -வண்டிக்காரனைப்‌. பற்றிப்‌ 
-பரிகாசமரக அவன்‌: |. மனைவியிடம்‌ சொல்வதுபோல 
- அமைச்திருக்றது' தெம்மாங்கு. 
சின்னச்‌ சன்ன: .வண்டிகட்டிச்‌ 
செவலை மாடு ரெண்டும்‌ பட்டி 
வாழைக்காய்ப்‌ யாரம்‌ ஏற்றி... 
்‌ வாராண்டி உன்‌. புருசன்‌! 


56 கற்சிமினும்‌" இன்பம்‌ 
- மாடுமோ செத்தல்‌ மாடு . 


மண னுமோ கும்பிமணல்‌ 
மாஜழேக்க மாட்டாமல்‌ 
மரய்கிழுண்டி உன்‌ புருசன்‌ / 
| ச்‌ 
ஆந்த அந்தப்‌ பிராக்தியங்களிலே உள்ள ஊர்களும்‌ 
பேர்களும்‌ பாட்டிலே விரவி வரும்‌. ப 
ஆத்தாரு வண்டி வாங்‌ 
அதமன்‌ கோட்டை மாடுகட்டிச 
சேலத்துச்‌ சாட்டை தட்டிச்‌ 
சேர்த்து ஓட்டினான்‌ ரங்கசாமி 
போடு எண்ணுக்கு ! 
மனம்போனபடி எண்ணியும்‌; வாய்க்கு வம்தடட 
பாடியும்‌ கட்டில்லாத வாழ்க்கையை நடத்தும்‌ வண்டிக்‌ 
காரனுக்கு எத்தனையோ செய்திகள்‌ இருக்கின்‌ றன, பாட்‌ 
டிலே சொல்வதற்கு. ஆனா லும்‌: புலவர்கள்‌ - படைத்த 
இலக்கிய உலகத்திலே எப்படிச்‌ சிருங்கார ரசம்‌ தலைமை 
வகிக்கறதோ அப்படியே அவன்‌ பாட்டிலும்‌ அந்தச்‌ 
சரக்குக்குத்தான்‌: அதிக இடம்‌ உண்டு. வரம்பு கடவாமல்‌ 
செல்லும்‌ லட்யெக்காதல்‌ அல்ல, அவன்‌ பாடும்‌ காதல்‌. 
வழியிலே... போகும்‌. இளம்பெண்ணைக்‌ கண்ணடிக்கும்‌ 
பழக்கம்‌ உள்ள அவனுக்கு, அவளைப்‌ பரர்தீதுச்‌ சொல்வது 
போன்ற பாட்டுக்கள்‌ சுலபமாக வருவது ஆச்சரியம்‌ அல்ல.. 
காயும்‌. கறியும்‌, பூவும்‌ பழமும்‌ கூடைகளிலே சுமந்த 
கொண்டு விற்கச்‌ செல்லும்‌ ஈங்கையரிடத்திலே அவன்‌ உள்‌ 
ளம்‌ செல்கிறது; அதன்‌ வழியே தெம்மாங்கு பிறக்கிறது: 
வெள்ளை வெள்ளைச்‌ எலைக்காரி ' 
' வென்ன்சிக்காய்க்‌. கூடைக்காரி 
கோணல்‌ மாணல்‌ வெள்ளரிக்காய்‌. 
கொண்டு வாடி இன்று பார்ப்போம்‌; 


தெம்மாங்கு தா 
ரோட்டோரம்‌ வீட்டுக்காரி ' 
ரோஜாப்பூச்‌ சேலைக்காரி 
தான்‌ வருவேன்‌ சாமதநிலே 
நாதரங்க. பேர்ட்டிடாதே! 
காடைக்‌ கூடும்‌ கக்கததிலே 
கறுத்த மச்சான்‌ பக்கத்திலே 
மசடப்புருக்‌ குஞ்செடுக்க 
மைகஞுண்டோ க்கத்‌ ர்‌ 
மாணத்திலே . மீனிருக்க 
மதுரையிலே தானிருக்கச்‌. 
சேலத்திலே தி இருக்கச்‌ 
சேருவது எக்காலமேோ | 


இப்படிப்பட்ட. கருத்துக்கள்‌ இலக்யெங்களி லும்‌ ஏறி 
்‌ யிருக்கின்றன. மோர்‌ வி ரற்பவளையும்‌, உப்பு வி.ற்பவளையும்‌ 
பார்த்துக்‌ காமுற்றுப்‌ பாடுவதாகக்‌ கலம்பகம்‌ ஏன்ற. பிர 
பந்து வகைகளிலே ரில செய்யுட்களைக்‌ காணலாம்‌. 
அணும்‌ பெண்ணும்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டு காமற்‌ 
வதென்பது உலக இயற்கை, ஆட்வன்‌ தன்‌ உணர்ச்சியைத்‌ 
I அணிர்து உடனே வெளியிட்டு விடுகிறுன்‌-. பெண்ணோ 
நாணத்தால்‌ அங்ஙனம்‌ செய்வ தில்லை, காதல்‌ காடகத்தைச்‌ 
. சித்திரிக்கும்‌ பழைய கவிகளீல்‌ காதலனும்‌ காதலியும்‌ சந்திக்‌ 
கும்போது காதலனே அதிகமாகப்‌ பேசுவதாக அமைப்பது, 
புலவர்‌ மரபு. பிறகு: அவளும்‌ தன்‌ உணர்ச்சிகளை த்‌ தோழி 
யிடம்‌ வெளியிடுவாள்‌. வண்டிக்காரன்‌ பாடும்‌. தெம்மாங்‌ 
வில்‌ வரும்‌ காதல்‌ ஒருதலைக்‌ காமம்‌ அல்ல. - ஆடவன்‌ தன்‌ 
உணர்ச்சியை வெளியிடுவதைப்‌. போலவே. பெண்டு ணும்‌ 
வெளியிடுகிறாள்‌. . சாலை வழியே போகும்‌ கட்டிளங்காளை 
யின்‌ - நடையைக்‌ கண்டே அவள்‌! சொக்கிப்‌ போகிறாள்‌. 
தலம்‌ தெம்மாங்காகப்‌ பாடுகிறான்‌ வண்டிக்காரன்‌: 


த்த] ர கஜ்சியிலும்‌ இன்பம்‌! 


தானும்‌. தடத்‌இருப்பேன்‌' 
தடப்பாரையும்‌ யார்ததிருப்பேன்‌-இத்தச்‌ 


சாமி தநடையைம்‌ போசை 


சாலைவழி கண்‌ ட இல்லை / 


கின்னுடைய காதற்‌ குறிப்பைத்‌ தீன்‌. காதல னுக்குத்‌ 
தூது மூலமாகச்‌: “சொல்லி அனுப்பி விட்டாள்‌ ஒரு 
நங்கை. அந்தத்‌ தூது அவன்‌ காதுவரைக்கும்‌ எட்டி 
மிருக்குமோ இராதோ என்று. சந்தேகம்‌. , உண்டாகிறது 
அவருக்கு. பொருமுகின்ற உள்ளத்தை ., அடக்கிப்‌ 
பார்க்கிறாள்‌. முடியவில்லை. எப்படியாவது. வாய்விட்டு. 
உணர்ச்சியைக்‌ கொட்டிவிட வெண்டுமென்று நினைக்‌ 
கிறாள்‌. மிகவும்‌ அழகாகக்‌ குறிப்பாகப்‌ பாட்டு எழுக மது. 
ஓடுகின்ற தண்ணீரிலே 

, உரைத்துவிட்டேன்‌ சந்தனத்தை; 

சேர்ந்தோ சேரலையோ 
1 செவத்தபையன்‌ தெத்தியிலே. EZ 


மற்றொருத்தி தன்‌ குறையைச்‌ சொல்லிக்‌ கொள்றொள்‌ : 
” பூவாசம்‌ போத்து வெட்டிப்‌ 
பொன்னாலே சோட்டுப்‌ போட்டுத்‌ 


தங்கக்‌ கொழுத்தனுக்கத 
_ தலையார்க்க. நேரமில்லை |. 


இ தன்‌ கருத்து. நிை றவேறாமல்‌ போனதை ஒரு பெண்‌. 
சொல்லிப்‌ புலம்புகிறாள்‌. : 
'கம்புகுத்திச்‌. சோருக்கிக்‌ 
கடலைப்‌. பருப்பாக்கி 
வட்டிலிலே 'யேோடையிலே 
..... வத்து தடி தூக்குமரம்‌. 
தூக்குமரம்‌ என்னசெய்யும்‌ 
சூட்சக்‌ காணு என்ன: செய்யும்‌ ] 
மாடு இன்னி. (வெள்ளைக்காரன்‌... 
மாயமாய்ப்‌ பறக்றோண்டி |' 


சங்கேத -.. 


மாடோடியாக வழங்கு கும்‌ பாடல்கள்‌, கதைகள்‌, பழ 
மொழிகள்‌, , விடுகதைகள்‌ எல்லாம்‌. நாடோடி இலக்கியத்‌ 
இன்‌ வகைகள்‌. இளஞ்‌ சிறுவர்‌ சிறுமிகளுக்கு யோக்‌. 
கும்‌ சக்தியையும்‌ உற்சாகத்தையும்‌ உண்டாக்கும்‌. விடு 
கதைகள்‌ ஓவ்வொரு மொழியிலும்‌ உள்ளன. . தமிழில்‌. 
பண்டைக்‌ காலத்தில்‌ அவற்றைப்‌ பிசி என்று சொல்லி. 
வர்தார்கள்‌. தொல்காப்பியத்தில்‌ பிசியின்‌ ' இலக்கணம்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது.. பிற்காலத்தில்‌ புதிர்‌. என்றும்‌, 
விடுகதை நீ, அழிப்பான்‌ கதை, வெடி, நொடி என்றும்‌ 
வழங்கும்‌. | 
- விடுகதைகளில்‌' பல்‌ வகைகள்‌ உண்டு. ஒரே பொரு. 
க்‌ குறிப்பாகச்‌ . சொல்வதும்‌, சம்பந்தம்‌ உள்ள பல 
பண்டங்களைக்‌ குறிப்பிப்பதும்‌, ' தொடர்பில்லாத : பல. 
பொருள்களை விடையாகக்‌ கொண்டதும்‌ ஆக விடுகதைகள்‌ 
 அமைம்திருப்பதைக்‌ “காணலாம்‌. தினந்தோறும்‌ வாழ்க... 
கைக்குத்‌ எயா பொருள்களைப்‌. பற்‌, றிய விடுகதை . 
கள்‌ பல. தொழிலாளிகள்‌ தங்கள்‌ தங்கள்‌ தொழில்‌ 
சம்பந்தமாக அமைத்துச்‌ சொல்லும்‌ விடுகதைகள்‌, “பல, 
நாடோடி இலக்கியத்தில்‌ வாழ்க்கையின்‌ பல திறப்‌ பகுதி 
களின்‌ போக்கும்‌ சுவடு விட்டிருக்கும்‌. இந்த இலக்கணம்‌: ்‌ 
தத க்கும்‌ பொருந்தும்‌. ட்‌ | 
இல. விடுகதைகள்‌ , ட்‌ கதையைப்போலவே விரிவாக 
இருக்கும்‌, சின்னச்‌. சின்ன: -விடுகதைகளுக்குப்‌ புதிர்‌ அல்‌ 
லது பிதிர்‌. என்ற. பெயரே மிகவும்‌: பொருந்தும்‌. . கதை 


60 கர்சியிலு.ம்‌ இன்பம்‌ 


போல வருவனவ ற்றை விடுகதை என்ற பெயரால்‌ குறிப்‌ 
பதுதான்‌ பொருத்தமாக இருக்கும்‌. 

அத்தகைய கதைகளில்‌ சம்பாஷணைகள்‌ இருக்கும்‌. 
அவை :சங்கேதமாக, குறிப்புப்‌ பொருளுடன்‌, கேட்பவர்‌ 
சிந்தனையைத்‌ துரண்டுவனவாக அமைந்திருக்கும்‌. மிகவும்‌ 
சிக்கலான செய்திகளையுடைய இந்தச்‌ சங்கேத சம்பாஷணை 
கள்‌, யோசிக்க யோரிக்க , உற்சாகத்தையும்‌, விடை சுண்டு 
பிடித்தவுடன்‌ மகிழ்ச்சியையும்‌ உண்டாக்கும்‌. சில உதார 
ணங்களைப்‌ பார்க்கலாம்‌. 

1 

ஒருவன்‌ தன்‌ மனைவியை விட்டு வெளியூருக்குப்‌. 
போயிருந்தான்‌. அப்போது அவ னுடைய நண்பன்‌ ஓருவன்‌ 
அவனைப்‌ பார்க்க வந்து வாசலில்‌ தன்‌ செருப்பைக்‌ கழற்றி 
வைத்துவிட்டு உள்ளே சென்றான்‌. அவன்‌ சென்ற 
அடுத்த கணத்தில்‌... ஊருக்குப்‌ போனவன்‌ இரும்பி வந்து . 
விட்டான்‌. வந்து தன்‌ வீட்டுக்குள்‌ அழையும்போ.து 
வாசலில்‌ யாரோ செருப்பு விட்டிருப்பதைப்‌ பார்‌ச்தான்‌. 
இயல்பாகவே தன்‌ மனைவியினிடம்‌ வெறுப்படைச்திருந்க 
அவனுக்கு இப்போது அவளிடம்‌ சந்தேகம்‌ வேறு உண்டாகி 
விட்டது. உடனே எங்கோ போய்விட்டு, உள்ளே சென்ற 
கண்பன்‌ போன்‌ பிறகு. வீட்டுக்குப்‌ . போனான்‌. ஏதோ 
காரணம்‌ சொல்லித்‌ தன்‌ மனைவியைப்‌ - பிறந்தகத்துக்கு 

அனுப்பிவிட்டான்‌. 


உண்மை அன்பும்‌. ஒழுக்கமும்‌ அமைந்த க்குப்‌ 
பெண்மணி மிகவும்‌ துயரத்துக்கு ஆளாகிறாள்‌: தன்‌ பிறந்‌ 
தகத்துக்குச்‌ . சென்றது முதல்‌... உணவே உண்ணாமல்‌ 
சோர்ந்து இடக்கிறாள்‌. அவளுடைய சகோதரன்‌ அவள்‌ 
நிலையைக்‌ கண்டு மிகவும்‌ வருந்தி, என்ன. செய்யலாம்‌ 
ன்று: யோசிக்கிறான்‌. | ன 


சங்கேத சம்‌ ரஷ Gt 


இத்தகைய சந்தர்ப்பத்தில்‌ அந்தப்‌ பெண்மணியின்‌ 
கணவனும்‌ சகோதரனும்‌ சந்தேகத்துக்குக்‌ காரணமான. 
கண்பனும்‌ ஒரு சத்திரத்தில்‌ சந்திக்க நேர்ந்தது. அவர்கள்‌ 
ஒருவருக்கு ஓருவர்‌ குரோதம்‌ பாராட்டாமல்‌ பழகுகிற 
வர்கள்‌. ஆகையால்‌ 0 பெண்மணியின்‌ சகோதரன்‌, “மூவரும்‌ 
ஏே தீனும்‌ விளயாடலாம்‌'” என்று சொல்லிப்‌ பகடை 
உருட்டி விளையாட ஏற்பாடு செய்விறுன்‌- 


விளையாட்டு ஆரம்பமாகிறது. சகோ கரனுக்கு விளை 
யாட்டின்மேல்‌ கோக்கம்‌ இல்லை. தின்‌ க தங்கை புருஷன து 
சந்தேகத்தைப்‌ போக்குச்‌ சமாதானம்‌ செய்ய அவன்‌ வழி 
தேடிக்‌ ௦ கொண்டிட க்கிறான்‌. 


பகடை உருட்டும்‌ பொழுது எதையேனும்‌ பாடுவது 
வழக்கம்‌. சகோதரன்‌ அந்தப்‌. பாட்டின்‌ மூலமாகத்‌ தன்‌ 
தங்கை நிலையைக்‌ குறி ிப்பிக்கலாம்‌ என்று எண்ணுகிறான்‌. ்‌ 
இளங்குமரியாயெ தன்‌ தங்கை அழு நாட்களாக அன்ன... 
ஆகாரம்‌ இன்றி வாடுகிறாள்‌ என்பதைச்‌ சங்கேதமாகத்‌, ள்‌ 
தெரிவித்து விடுகிறான்‌. 


சகோதரன்‌ 


ஏதேது வாழை 
இளவாழை செவ்வாழை 
ஏழுநாள்‌ ஆச்சு, 


தண்ணீர்‌ குடித்து 
உருட்டேடா பகடை 7: 


இதை "அப்பெண்மணியின்‌" கணவனும்‌, சந்தேகம்‌... 
உண்டாகக்‌. காரணமாக இருந்த ஈண்பனும்‌. கவனிக்றொர்‌ 


கள்‌. அந்தக்‌ குறிப்புப்‌. பாட்டு அவர்கள்‌ அள்ள த்தில்‌. 
புகுந்து கிளர்ச்சியை உண்‌ டாக்கி விட்ட து. 


நண்பன்‌ ஒருவா று' விஷயத்தை உணர்க்திருக்கிறான்‌... 
கன்‌ அன்பனைப்‌ . பார்க்கச்‌ சென்‌ ம்போது அவன்‌ பினை வீ. 


கல ட்‌ ப சறிச.பிலு.ம்‌ இன்பம்‌ 


. கொல்லைக்‌. கிணற்றில்‌ நிர்‌ எடுக்கச்‌. சென்றிருந்தாள்‌. 
அவள்‌ வரும்வரையில்‌ காத்திருந்து அவன்‌ ஊரில்‌ இல்லை 
யென்பதைத்‌ தெரிந்து கொண்டு வந்தான்‌ அவன்‌. இல்‌ 
வளவுதான அவன்‌ செய்தது. 
அநாவசியமான சந்தேகத்துக்குத்‌ தான்‌. காரணமர்௮ 
விட்டதை உணர்ந்த பிறகு, சந்தேகத்தைத்‌ தெளிவிக்கும்‌ 
சந்தர்ப்பத்தை அவனும்‌ ஆவலாக எதிர்பார்த்திருக்தான்‌. 
இப்போது அது முன்னே வந்து. நிற்கிறது. அவன்‌ உண்‌ 
மையை அதே குறிப்புப்‌ பாஷையில்‌ சொல்கிறுன்‌. . “சான்‌ 
த்த வீட்டுக்குள்‌ போனேன்‌. தவறான காரியம்‌ ஒன்றும்‌ 
்‌ செய்யவில்லை” என்பதை அவன்‌ பாட்டிலே குறிப்பிக்கிறான்‌. 
டட . நண்பன்‌ 
பூங்கா வனத்துக்குப்‌ 
போனதுண்டு. 
பூவுடை. வாசனையைக்‌ - 
கண்ட இல்லை ப 
உருட்டேடா பகடை. 
இவ்விருவர்‌ சந்கேதப்‌ பாடல்களும்‌ கணவனது கஸ்‌. 
மணத்‌ இறக்கின்றன... உண்மை இதுவென்றும்‌, தன்‌. - 
மனைவி படும்‌. வேதனை இத்தகையதென்‌ அம்‌ அறிந்து 


அவன்‌... .பச்சாத்தாப்ப்‌.. படுகிறான்‌. “நரன்‌ செருப்பைப்‌' வ 


பார்த்து. ஏமாந்து போனேன்‌. குற்றம்‌ செய்ததாக வேறு 


எந்தச்‌. சாக்ஷியும்‌ இல்லை” என்பதை ஒப்புக்கொள்றொன்‌. . ' 


அந்தக்‌ கருத்தும்‌ யக்டைப்‌ பாட்டாகவே, வெளியாகி கிறது: i 
கணவன்‌. 
ஆனையடி. பாதத்தைக்‌. 
ன: கண்டதுண்டு - தான்‌ 
அத்த தோஷத்தை. 
ஆனால்‌. கண்டஇல்த 


உருட்டே டா பகடை, 1 


சங்கேத ச.ம்பாஷனோ 83 
விளையாட்டு வினையாகிறது; கல்ல வினையாக முடிகிறது. 
கணவன்‌ தன்‌ மனைவியை மூன்றாம்‌ பேரிடம்‌ சொல்லாமல்‌ 


மீட்டும்‌ தன்‌ விட்டுக்கு அமைத்துக்‌ கொண்டு :சென்று 
விடுகிறான்‌. 


ய்‌ 


ஒரு கணவன்‌ ஏதோ மனஸ்தாபத்தால்‌ தன்‌' மனைவி 
மேல்‌ கோபித்துக்‌ கொண்டு அடித்துத்‌ துரத்திவிட்டான்‌.. 
முன்‌ கோபத்தால்‌ அப்படிச்‌. செய்து விட்டாலும்‌, பிறகு | 
அவளைத்‌ தேடிக்‌ கொண்டு புறப்பட்டான்‌: 
- வழியிலே ஒருவனைக்‌. கண்டு, 
ஆற்றுக்குப்‌ பகையாய்‌ இருக்கும்‌ 
மரத்தின்‌ ழே இருத்து 
வேலியைப்‌ படல்‌ கட்டு தவனே! 
மூவர்‌ இரு காலால்‌ தடக்கக்‌ 
கண்டாயோ ] 
என்று கேட்டான்‌. 
வி தற்கு அவன்‌ விடை சொல்கிறான்‌. 


அவன்‌ செத்து மூன்று நான்‌ ஆச்சு, 
. அவளைக்‌ கொன்றவன்‌. செத்து 


ஆனு நான்‌ ஆச்ச, 
அவளைச்‌ சுட்டவன்‌ செத்து 


ஆது மாதம்‌ ஆச்சு. 
என்று சொன்னான்‌... 
இந்த இரண்டும்‌ சங்கேத சம்பாஷணை. 


செசவுகாரன்‌ ஓருவன்‌ தே ற்று மரத்தின்‌ கீழே பாவு ட்‌ 
போட்டிருந்தான்‌. அவனைப்‌... பார்த்துத்தான்‌. கணவன்‌. 


கேட்டான்‌. ஆற்றுக்குப்‌. 'பகையென்றது கலங்கல்‌: நீரைத்‌. 


தெளியச்‌ செய்யும்‌. . -கொட்டையைத்‌. திரும்‌. தேற்றா. 


64 கர்சியிலு.ம்‌ இன்பம்‌ 


மரத்தை. மனிதர்‌ . வேலியைப்போலச்‌ சுற்றி உடுக்கும்‌ 
ஆடையின்பொருட்டுப்‌ பாவு ஓட்டுபவன்‌ என்பதை, 
“ வேலிக்குப்‌ படல்‌ கட்டுகிறவனே ” என்று குறிப்பித்‌ 
தான்‌. தன்‌ மனைவி இடுப்பில்‌ 6 ஒரு குழங்தையையும்‌ வயிற்றில்‌ 
திரு குழந்தையையும்‌ சுமந்து சென்றாள்‌ என்பதை, “* மூவர்‌ 
இரு காலால்‌ ஈடக்கக்‌ கண்டாயோ?” என்பதனால்‌ 
தெரிவித்தான்‌. | 7 

அவள்‌ : இடையில்‌. ஓரிடத்தில்‌ ' தண்ணீர்‌ குடித்த 
போது அந்தத்‌: தண்ணீரில்‌ அறு நாளாகச்‌ செத்துக்‌ 
கிடந்த. சிறு பாம்பின்‌ விஷத்தால்‌ அவள்‌ இறந்தாள்‌ 
“ஊரார்‌ ஆறு மாதத்துக்கு மூன்‌ வெட்டி உலர்த்தின 
மரத்தின்‌ -விறகைக்‌: கொண்டு தர்மத்துக்கு எரித்து 


விட்டார்கள்‌. இதையே அந்த நெசவுகாரன்‌, ** அவள்‌ 
செத்து மூன்று காள்‌. ஆச்சு. அவளைக்‌ கொன்றவன்‌ 
(பாம்பு) செத்து ஆறு காள்‌ ஆச்சு. | அவளைச்‌. சுட்டவன்‌ 


(மரம்‌) செத்து அறு மாசம்‌ ஆச்சு ” என்று சங்கேத 
I பாஷையில்‌ தெரிவித்தான்‌... 


3 | 
ஒரு புருஷனுக்கு. ஒரு பெண்ணின்‌ மேல்‌ காதல்‌ ' 


. உண்டாயிற்று. ஓவ்வொரு மாளும்‌ அவள்‌ கடைவீதி 


்றியே போவாள்‌. அப்பொழுதெல்லாம்‌ அவள்‌ நடைய பற. 
கையும்‌ உருவழகையும்‌ பார்த்துப்‌ பார்த்து மகிழ்வான்‌.அவள்‌' 
தன்மேல்‌ காதல்‌ கொள்வாளோ மாட்டாளோ. என்ற 
ஐயத்தால்‌, சில காலம்‌ இப்படி. அவளைக்‌ வட ட்‌ 
தோடு நின்றிருந்தான்‌. ட 

- அவள்‌ கடைவீதி வழியே செல்லும்போது லால்‌ 

அவளை . அழைத்துக்கொண்டு ஒரு முதியவர்‌ செல்வார்‌. 


i; முதியவரானாலும்‌ முறுக்குத்‌ தளராதவர்‌. மார்பில்‌ சந்‌ 
தனம்‌ . பூசியிருப்பார்‌. ' கையில்‌ கைத்தடியும்‌ மற்றொரு. 


சங்கேத ௪ம்பாஷரோ க 


கையில்‌ விசிறியும்‌ பிடித்திருப்பார்‌. பாதக்‌ குறட்டின்‌ 
மேல்‌ நடந்து செல்வார்‌. அவருடைய முகத்‌ தோற்றத்‌ 
தால்‌ அந்த அழகிய பெண்ணுக்கு .அவர்‌ தகப்பனாராக 
இருக்க வேண்டும்‌ என்று ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌. 
அழகியின்‌ எழிலிலே ஈடுபட்ட ஆடவன்‌ . அவள்‌ 
தகப்பனாரையும்‌ பார்த்தான்‌. அவர்‌ வராத நாளில்‌ எப்படி 
யாவது அவ்வணங்கினிடம்‌ தன்‌ காதலைத்‌ தெரிவித்துவிட 
வேண்டுமென்ற வேகம்‌ அவனுக்கு உண்டாயிற்று. 
காதல்‌ உடையவர்கள்‌ வெளிப்படையான பாஷையில்‌ 
பேசினால்‌ ரஸம்‌ இராது. காதலுக்குப்‌ பாஷையே இல்லை, 
வெறும்‌ குறிப்புக்களால்‌ தங்களுடைய உணர்ச்சிகளை 
வெளிப்படுத்துவதுதான்‌ காதற்‌. பிரபஞ்சத்தின்‌ சம்பிர 
தாயம்‌. அதற்கு மேலே போனால்‌ குறிப்பான பேச்சால்‌ 
சில வார்த்தைகளைக்‌ கொண்டு பல செய்திகளைத்‌ கு 
பதுதான்‌ காதல்‌ உலகத்து மொழி.. £0 
. ஆடவன்‌ அவளை என்ன கேட்பது, எப்படிக்‌ கேட்பது . 
என்ற விஷயங்களை நன்றாக ஆலோடித்தான்‌. “நான்‌ - 
உன்‌ மேல்‌ ஆசைப்படுகிறேன்‌; உனக்கு என்‌ மேல்‌' 
அசை உண்டா இல்லையா?” என்று கேட்கலாமா? அது 
வியாபாரிகளின்‌. பாஷை அல்லவா?. காதலில்‌. -பேச்‌௯ு: 
வெறும்‌ வியாஜமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. ஒருவித 
மாக... அவன்‌ இன்னது பேசுவது. என்று தீர்மானம்‌ 
செய்து கொண்டான்‌. 
அவள்‌ கல்ல வேளையாக அன்று தனியே வந்தாள்‌. . 
௮ை தீக்‌ கண்டவுடன்‌ அவனுக்கு ஊக்கம்‌ உண்டாயிற்‌ த்‌, , 
“இ துவும்‌ நல்ல சகுனந்தான்‌ ” என்று எண்ணிக்‌. கொண்‌. 
டான்‌: மெல்ல அவளைப்‌. பின்‌. "தொடர்ந்தான்‌... 


... கடைவீஇக்‌ கூட்டத்தில்‌ அவளை. வெளிப்படையாக ப்‌ 
அழைக்‌ தப்‌. பேசலாமா? . அவள்‌ காண: தை தீ. விட்டு. 

விட்டுப்‌ பதில்‌. சொல்லுவாளா! எல்லாம்‌. . சங்கேத: 
ன்‌ த்‌. ச . x i ட்‌ 


66 கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


சம்பாஷணையாக நடக்க வேண்டும்‌. அவன்‌ ஏதோ ஒரு 
பாட்டைப்‌ பாடுகிறவனை ப போல ஆரம்பித்தான்‌... 


ஒரு மரம்‌ ஏறி, ஒரு மரம்‌ பூசி 
ஒரு மரம்‌ பிடித்து, ஒரு மரம்‌ வீசிப்‌ 
போடவன்‌ பெண்ணே உன்‌ 


வீடு எங்கே! 


தெளிவாக அர்த்தம்‌ புரியாமல்‌ உள்ள இந்த 
வார்த்தைகளைக்‌ கூட்டத்தில்‌ உள்ளவர்கள்‌ யாரேனும்‌ 
கவனித்தால்‌, “எதோ : பைத்தியக்காரப்‌ பாட்டைப்‌ 
பாடுகிறான்‌” என்று நினைத்துப்‌ போய்‌ விடுவார்கள்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ அறிவுடையவளாக இருந்தால்‌ 
அதன்‌ பொருளை உணர்ந்து கொள்வாள்‌. அவன்‌ மேல்‌ 
காதல்‌ உடையவளாக இருந்தால்‌ பதிலும்‌ சொல்வாள்‌, 
இரண்டும்‌ இல்லாதவளானாலோ அவனுக்கு ஓன்றும்‌ 
நஷ்டம்‌ இல்லை. கேட்ட கேள்வி காற்றோடு போய்‌ 
விடுகிறது இந்தத்‌ துணிவுடன்தரன்‌ அவன்‌ அந்தக்‌ 
கேள்வியைக்‌ கேட்டான்‌: அவள்‌  அறிவுடையவள்‌; 
காதலும்‌ உடையவள்‌. ஒரு நாளைப்போலத்‌ ' தன்னையே 
உற்றுக்‌ கவனிக்கும்‌ ஒரு கட்டிளங்காளைக்கு முன்னால்‌ 
தினமும்‌ 'போய்க்‌ கொண்டிருக்கும்‌ அவள்‌ ஒரு நாளாவது. 


' அவனைக்‌ கவனிக்காமலா: ... இருப்பாள்‌? அப்படிக்‌ 
கவனிக்கும்போது அவ்னுடைய உள்ளச்‌. குறிப்பு அவளுக்‌ 
முப்‌ புலனாகாமற்‌ . போகாதே. அவன்‌ 'செயலை அவள்‌ 


விரும்பாவிட்டால்‌ வேறு வழியாகவோ, வேறு வேளையிலோ 
அவள்‌ போகக்‌ கூடுமே. ஒரே வழியில்‌ ஒரே சம்யத்‌இல்‌ 
அவன்‌ கண்களுக்கு விருந்தளிக்க வருபவளைப்‌ போலவே 
அல்லவா அவள்‌ காட்சி. அளிக்கிறாள்‌? அவளுடைய 
"உள்ளத்திலும்‌ காதல்‌ புகுந்து விட்டதுதான்‌ காரணம்‌. : 
அவனுடைய கேள்வியை அவள்‌ . 'தெரிர்து கொண்டாள்‌. 
ஒரு: மரமாகிய பாதக்‌ குறட்டுக்கட்டையின்‌ மேலே ஏரி... 


சங்கேத சம்பா 67 


ஒரு மரமாகிய சந்தனத்தைப்‌ பூசிக்‌ கொண்டு, ஒரு மர 
மாகிய கைத்‌ தடியைப்‌ பிடித்து, ஓரு மரமாயெ பனை 
யோலை விசிறியை வீசிக்கொண்டு செல்லும்‌ தன்‌ 
தகப்பனாரை அவன்‌ கவனித்திருக்றொன்‌ என்பதையும்‌ 
உணர்ந்தாள்‌. அவள்‌ வீடு இருக்கும்‌ இடத்தை அவன்‌ 
கேட்கிறான்‌ தனிமையிலே வந்து அவளை க்கண்டு அளவளா 
வத்தான்‌ அப்படிக்‌ கேட்றொன்‌. அப்படிச்‌ செய்வதில்‌ 
அவளுக்கு இணக்கம்‌ உண்டென்பதை அவன்‌. உணர 
- வழி என்ன? அவள்‌ தக்க பதில்‌ சொன்னால்‌ உணர்ந்து 
கொள்வான்‌: அவள்‌ விடை சொல்லுகிறாள்‌. 
பாலுக்கும்‌ பானைக்கும்‌ நடுவிலே 
ஊூகரும்‌ நூலுக்கும்‌ அருகிலே 

என்று விடை கூறினாள்‌. 

அவளும்‌ சங்கேதமாகவே பேசினாள்‌. அவள்‌ வீடு 
பானை பண்ணும்‌ குயவன்‌. வீட்டுக்கும்‌, பால்‌ விற்கும்‌ . 
இடையன்‌ வீட்டுக்கும்‌ நடுவில்‌, ஊசி பண்ணும்‌ கொல்லன்‌ 
வீட்டுக்கும்‌ நூலைப்‌ பாவோடும்‌ சேணியன்‌ . வீட்டுக்கும்‌ 
அருகிலே இருக்கிறதென்பதைச்‌ சொல்லி விட்டாள்‌. 
்‌ அவனும்‌ உணர்ர்து கொண்டான்‌. மேலே அவன்‌ கேள்வி . 
போடுகிறான்‌. ] 

தான்‌ எப்போது வரலாம்‌? 
அவள்‌ உடனே பதில்‌ சொல்லு றாள்‌... 


இத்த ராஜா செத்து. 
அந்த ராஜா பட்டம்‌... 
கட்டிக்கொண்டு : 
மரத்தோடு மரம்‌ சோத்த பிறகு. 
வந்து. சேர்‌. 
-... சூரியன்‌ அஸ்தமித்துச்‌.. சந்திரன்‌... உதயமான மிறகு - 
ட்‌ வீட்டி. லுள்ளவர்கள்‌. கதவைச்‌ சார்த்தும்‌' பொழுது. கதவு. 


68. கழ்சயிலு.ம்‌ இன்பம்‌ 


நிலையும்‌ கதவும்‌ சேர்ந்து விடும்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ நள்‌ 
ளிரவிலே வருவாயாக என்று சங்கேதத்தால்‌ தெரிவிக்கிறாள்‌ 
காதலி. ட்‌ 

சங்கேத சம்பாஷணை முடிகிறது. இனி ப்ச்ச்‌ எதற்கு? 


ப 4. ன 

ஒரு பிராமணர்‌ ஒரு மகனைப்‌ பெற்று வைத்துவிட்டுச்‌ 
காசிக்குப்‌ போனார்‌. காசியிலேயே மனம்‌ பற்றிவிட்டதனால்‌ 
“பல. வருஷங்கள்‌ அங்கேயே தங்கிவிட்டார்‌. பிறகு 
தாம்‌ பிறந்த நாட்டையும்‌ ஊரையும்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்ற ஆசையால்‌ புறப்பட்டு வந்தார்‌. தம்‌ ஊருக்கு வந்து. 
பார்த்தபோது அவருக்குத்‌ தெரிந்தவர்‌ யாரும்‌ இல்லை. . எல்‌: 
லாம்‌ புது முகங்களாக இருந்தன. அவர்‌ இருந்த வீடு 
இடிந்து போய்‌ அந்த மனை யார்‌ கைக்கோ மாறி விட்டது. 
அவருடைய மனைவி இறந்து விட்டாளென்றும்‌ தெரிந்து 
கொண்டார்‌. ஆனால்‌ மகன்‌ என்ன ஆனான்‌ என்பதைச்‌ 
“சொல்வார்‌ இல்லை: தது 
தாய்‌ சாட்டை மிதித்தவுடன்‌ அவருக்கு, “இணி 
இங்கேயே வசிக்க வேண்டும்‌” என்ற விருப்பம்‌ எழுந்தது. 
தனி மனிதராக வாழ்வது கஷ்டம்‌. ஆகையால்‌ யாரேனும்‌. 
ஓர்‌ ஏழைப்‌. பிராமணனுடைய பெண்ணைக்‌ கல்யாணம்‌ : 
செய்து கொண்டு குடியும்‌. குடித்தனமுமாக வாழலாம்‌. 
என்று தீர்மானம்‌ செய்தார்‌. அவருக்குச்‌ சற்றேறக்குறைய 
அறுபது வயசு இருக்கஜர்ன்‌. ஆனாலும்‌ | தளர : 
தமக்குப்‌ பெண்‌ கொடுப்பார்‌. உண்டா என்று தேடிக்‌ 
கொண்டு புறப்பட்டார்‌ அந்தப்‌. பிராமணர்‌. பல கிராமங்‌ . 
களுக்குச்‌ சென்றும்‌ தம்‌: கருத்து நிை றவேருமல்‌ ஈம்பிக்கை: ்‌ 
-இழக்குந்‌. தருணத்தில்‌ இருந்தார்‌: அப்போது. அவருக்கு... 
நம்பிக்கை உதயமாகும்படியான சக்தர்ப்பம்‌ நேர்ந்தது. :. 


சங்கேத சம்பாஷணை 69 


புதிய கிராமம்‌ ஓன்றை அடைந்து ஒரு பிராமணர்‌ 
வீட்டு வாசல்‌ திண்ணையில்‌ அவர்‌ உட்கார்ந்தார்‌. அது 
யாரோ ஏழை ஒருவருடைய குடிசை. மிகவும்‌ களைப்போடு 
உட்கார்ந்து, “யாரப்பா குழந்தை, கொஞ்சம்‌ தீர்த்தம்‌ 
கொண்டுவா அப்பா” என்று கேட்டார்‌. உள்ளே இருந்து 
வீட்டுக்காரப்‌ பிராமணன்‌ வெளியே வந்து அவரைக்‌ கண்டு 
இர்ததங்‌ கொடுத்துப்‌ பேசலானான்‌. பேச்சினிடையே, வந்த 
பிராமணர்‌ கல்யாணம்‌ செய்துகொள்ளும்‌ விருப்பம்‌ உடைய 
வர்‌ என்பதை ஏழைப்‌ பிராமணன்‌ தெரிந்து கொண்டான்‌. 
அவனுக்கு வயசு வந்த பெண்‌ ஒருத்தியும்‌, ஒரு பிள்ளையும்‌ 
இருந்தனர்‌. அந்தப்‌ பெண்ணுக்குக்‌ கல்யாணம்‌ செய்யும்‌ 
சக இ இல்லாமல்‌, யாராவது இரண்டாந்தாரமாகப்‌ பண்ணிக்‌ 
கொண்டால்‌ கொடுத்துவிடலாமென்றெண்ணி அதற்கு 
ஏற்ற சமயத்தை எதிர்பார்த்திருந்தான்‌. காசிவாசிப்‌ பிரா 
மாணரைக்‌ கண்டவுடன்‌ தெய்வமே அவரைக்‌ கொண்டு 
வந்து விட்டதாக எண்ணினான்‌. 


கல்யாணப்‌ பேச்சு ஆரம்பமாயிற்‌ ற்று; கல்யாணம்‌ 
செய்வதென்ற தீர்மானமும்‌ ஆயிற்று. I 


அந்த வீட்டில்‌ ஒரு கிழவி இருந்தாள்‌. அவள்‌ பழைய 
சமாசாரமெல்லாம்‌ தெரிந்தவள்‌. . மாப்பிள்ளையாக வரப்‌ 
போகிற பி ராமணரை அவள்‌ உற்று உற்றுக்‌ கவனித்‌. 
தாள்‌. அவரை என்னவோ . கேட்க வேண்டுமென்‌ 1 று: 
அவள்‌ அடித்தாள்‌. 


பிராமணர்‌ திண்ணையில்‌ இருச்சார்‌. சமையல்‌ ஆன. i 
பிறகு அவரை உள்ளே . அழைத்து வரும்படி. அந்தக்‌ 
கிழவி, வீட்டுக்கார னுடைய சிறு பிள்ளையை அனுப்பினாள்‌. 

“நீ போய்‌ அவரைச்‌ சாப்பிடக்‌ கூப்பிடு. இந்தப்‌ பாட்டைச்‌ : 
சொல்லிக்‌ கூப்பிடு”. என்று. சொல்லி அனுப்பினாள்‌... 
அவனும்‌ அப்படியே போய்ச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டான்‌: 


70. கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 
காசி வாசிப்‌ மிரச்ம்மணரே 
பகல்‌ வத்த முறைக்கு தான்‌ அன்த்த 
மகனா ரரகய மாமனார்‌ கூப்பிடுறொர்‌ 
சாப்பிட வாரும்‌ பச்ட்டனாரே ! ! 
இதைக்‌ ட காசிவாசிக்குத்‌ தாகி வாரிப்‌ 
போட்டது. “என்ன !” என்று தஇிடுக்‌இட்டுப்‌ போனார்‌. 
பேசாமல்‌ உள்ளே போய்ச்‌ சாப்பிட்டார்‌. “இந்தப்‌ 
பாட்டை யார்‌ அப்பா சொன்னார்‌?” என்று கேட்டார்‌. 
“பாட்டி”. என்று பதில்‌ வந்தது. “பாட்டி யார்‌?” என்று 
கேட்‌. டார்‌ கிழவர்‌. “உங்களைத்‌ தெரிர்து கொண்டவள்‌” 
என்று விடை கிடைத்தது. 


“ஒரு மகாபாதகத்திலிருந்து என்னைத்‌ தப்புவித்தீர்‌ 
கள்‌. இந்தக்‌. கல்யாணம்‌ வேண்டாம்‌” என்று சொல்லி 
அவர்‌ மீண்டும்‌ காசிக்கே போய்விட்டார்‌. அவர்‌ ஏழைப்‌ - 
பிராமணனுக்குச்‌ செரந்தத்‌ துட்ட 


மாமியாரும்‌ மருமகளும்‌ 


இரந்த நாட்டில்‌ மாமியார்‌ மருமகள்‌ சண்டை யென்‌ 
பது மனித சமுதாயம்‌ உண்டான நாளிலிருந்தே ஏற்பட்‌ 
டிருக்க வேண்டும்‌ போலும்‌! பல நூற்றாண்டுகளுக்கு 
முன்னும்‌ அதே நிலை, இன்றும்‌ அதே நிலை இருக்கிறது 
என்றால்‌ ஈம்முடை ய சமுதாய வாழ்விலே. புரையோடிப்‌ 
போன புண்‌ என்றுதான்‌ இதைச்‌ சொல்லவேண்டும்‌. 
இரண்டாயிர வருஷங்களுக்கு முன்‌ தமிழில்‌ உண்‌ 
டான நூல்‌ வரிசைகளுள்‌ நாலடியார்‌ என்ற நீதி நூல்‌ 
ஓன்று. ஜைன முனிவர்களால்‌ இயற்றப்பட்ட 400 பாடல்‌' 
களை உடையது. அதில்‌ ஒரு பாட்டு வருகிறது. உலகில்‌ 
அறிவுடையவனிடம்‌ செல்வம்‌ இருப்பதில்லை; செல்வம்‌ 
உள்ளவனிடம்‌ அறிவு இருப்பதில்லை. இரண்டும்‌ சேர்ந்து . 
ஓரிடத்தில்‌ மிகவும்‌ அருமையாகத்தான்‌ இருக்கின்‌ றன... 
_ இந்த விஷயத்தைப்‌ புலவர்கள்‌ அன்றும்‌ சொல்லியிருக்‌ . 
கிறார்கள்‌. இன்றைக்கும்‌ சொல்லிக்கொண்டிருக்கிறோம்‌. . 
அன்று புலவனென்றும்‌ மன்னனென்றும்‌ இரண்டு சாதி 
யைப்‌ பிரித்துச்‌ சொன்னார்கள்‌. இன்று எழுத்தாள்‌ 
னென்றும்‌ முத்லாளியென்றும்‌ பிரித்துச்‌ சொல்லுகிறார்கள்‌: த 
செல்வமும்‌ கல்வியும்‌ ஒன்று சேராதத ற்கு ஜைன. 
முனிவர்‌. இந்த நாட்டுச்‌ சம்பிரதாயத்துக்குப்‌ பொருத்த ' 
மான காரணம்‌ ஒன்றைக்‌ கண்டு பிடித்தார்‌. 'கல்விக்குக்‌ 
கடவுளாக காமகளைக்‌ கொண்டாடுகிறோம்‌. அப்படியே... 
- செல்வத்திற்குற்‌ தெய்வமாக மகா. லக்ஷ்மியை . வைத்துப்‌ 
போற்றுகிறோம்‌. மகாலஷ்மி திருமாலின்‌ தேவி. மாமகள்‌. . 


72 கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


பிரமதேவன்‌ பத்தினி. திருமாலுச்குப்‌ பிரமதேவன்‌ பிள்ளை 
முறையுடையவன்‌. ஆகையால்‌ திருமகளுக்கு நாமகள்‌. 
மருமகள்‌ ஆகவேண்டும்‌. மாமியாருக்கும்‌ மருமகளுக்கும்‌ 


இந்த நாட்டில்‌ ஓற்றுமை இருக்கலாமா? சம்பிரதரய 


- விரோதம்‌ அல்லவா? ஆகையால்‌ எங்கெங்கே மாமியாராபிய 
திருமகள்‌ உஹைகிறுளோ அங்கெல்லாம்‌ மருமகளாபிய 
காமகள்‌ தலைகாட்ட நகாணுவாளாம்‌. நாமகள்‌ வக்து 
ஆக்கிரமித்து விட்டாள்‌ என்று தெரிந்தால்‌ தீ திரும கன்‌ 
. மெல்ல நழுவி விடுவாளாம்‌. 
ட தாவின்‌ கிழதஇ உறைதலால்‌ சேரானே 
' பூவின்‌ கிழத்தி புலத்து ரம | 
என்று புலவர்‌ சொல்கிறார்‌. காவின்‌ இழத்இ-கலைமகள்‌. 
பூவின்‌ கிழத்தி-திருமகள்‌: புலந்து-கோபித்து. ..... 
இலக்கியத்தில்‌ இப்படி இலை மறைவு. காய்‌ மறைவாக 

"உள்ள்‌ விஷயம்‌ வாழ்க்கையில்‌ வெளிப்படையாக இருக்கி 
றது. மாமியாருடைய கொடுமைக்கு ஆளான பேதை 
மருமகள்‌ தான்‌ மாமியார்‌ ஆகும்போது பழைய கஷ்டப்‌ 

களை மறந்து போகிறாள்‌... அந்தப்‌ பதவிக்கென்று தனியாக 
அமைந்துள்ள அதிகாரமும்‌, பொறாமையும்‌, கலகமிடும்‌ 
குணமும்‌, புறங்‌ கூறுவதும்‌. எப்படியோ அவளிடம்‌. ' 
வந்து சேர்ந்துவிடுசின்‌ றன: த 
வாழ்க்கையில்‌... உள்ள. செய்திகளை உள்ளபடியே 
எடுத்துச்‌. காட்டுவது நாடோடி இலக்கியம்‌. வாழ்க்கை 
அதுபவத்தின்‌ : சாரமென்று சொல்லத்‌ தகும்‌ பழமொழி. 
களி ௮ம்‌, நாடோடிப்‌. பாடல்களிலும்‌, காடே ாடடிக்‌ கை... 


ட களிலும்‌ மாமியாரின்‌ தி திருவிளையாடல்களை ஆயிரம்‌. வளை 


களில்‌ கேட்டோம்‌. மாமியார்‌ மருமகள்‌ யுத்தத்தைப்பற்‌றி' 
_ வழங்கும்‌ செய்திகளை யெல்லாம்‌ ஒன்றாகத்‌ இரட்டி. வழுத்து 
அமைத்தால்‌ அது. பெரிய . பார தக்‌ கதையைப்போல. 
. ஆகிவிடும்‌! 


மாமியாநம்‌ முறமகளும்‌ 75 


“மாமியார்‌ மெச்சின மருமகள்‌ இல்லை” என்றும்‌, 
“மாமியார்‌ ௨ ல மாணகலம்‌, ம. மகள்‌ உடைத்தால்‌ 
பொன்கலம்‌”. என்றும்‌, “வர வர மாமியார்‌ கழுதையபோல்‌ 
ஆனாள்‌”. என்றும்‌ வரும்‌ பழமொழிகளுக்கு உதாரணமாக 
வழங்கும்‌ கதைகள்‌ ஒன்றல்ல இரண்டல்ல. 

* ்‌ 


ஒரு வீட்டில்‌ மாமியார்‌ காலையில்‌ ஆற்றுக்கு நீராடப்‌ 
போயிருந்தாள்‌. அப்பொழுது பிச்சைக்காரன்‌ ஒருவன்‌ 
அந்த வீட்டிற்குப்‌ பிச்சை கேட்க வந்தான்‌. உள்ளே 
இருந்த மருமகள்‌, “பிச்சை இல்லை, போ” என்று சொல்லி 
விட்டாள்‌. அவன்‌ முணுமுணுத்துக்கொண்டே போய்‌ 
விட்டான்‌. . போகும்போது அவனுக்கு எதிரே மாமியார்‌ 
ஆற்றிலிருந்து திரும்பி வந்துகொண்டி.ரூந்தாள்‌. 
| முனுமுணுத்துல்‌ கொண்டே போன பிச்சைக்‌. 
காரனைக்‌ கண்டதும்‌, “ஏன்‌ அப்பா முணுமுணுக்கிறாய்‌?” 
என்று மாமியார்‌ கேட்டாள்‌.. ந்‌ 
“அதோ, அந்த வீட்டுக்குப்‌ போய்ப்‌ பிச்சை கேட்‌ 
டேன்‌; இல்லையென்று வீட்டுக்கார அம்மாள்‌ சொல்லி 
விட்டாள்‌. முதல்‌ முதலில்‌. இல்லையென்ற ர 
. இன்று கேட்டேன்‌” என்று. சொன்னான்‌. 9 
* வீட்டுக்கார. அம்மாளா? . அது. யார்‌?” ம்‌ ்‌ 
Bnd உரத்துக்‌ கேட்டாள்‌. ப நக்‌ ட்‌ 
“அதுதான்‌ அம்மா, அந்த வீட்டு அம்மாள்‌ ” என்று 
குறிப்பில்‌ அவன்‌ புலப்படுத்தினான்‌. ப ப 
“ அப்படியா, சங்கதி! இந்தா, என்னுடன்‌ வா” 
என்று மாமியார்‌ அவனிடம்‌ சொன்னாள்‌... அவன்‌, “*நல்ல.. 
வேளை ! நமக்கு எதாவது விடைக்கும்‌! க்‌ என்ற... ஆசையோடு: 
போனான்‌. 
மாமியார்‌ நேரே. "வீட்டுக்குள்‌. போனவள்‌ உள்ளே ்‌ 
போய்க்‌ குடத்தை இறக்கி வைத்து விட்டு, மருமகளிடம்‌. 


74. | கஜ்சியிலும்‌ இன்‌,பம்‌ 


ஏதோ இரைச்சல்‌ போட்டாள்‌. பிறகு வெறுங்கையுடன்‌ 
வெளியிலே வந்தாள்‌. “எ, பிச்சைக்காரா, வீட்டுக்கார 
அம்மாள்‌ என்று சொன்னாயே, அவள்‌ அல்ல வீட்டு 
எஜமானி. . நான்தான்‌ எஜமானி. அவளுக்கு அதிகாரம்‌ 
ஓன்றும்‌ இல்லை, அவள்‌ ட்டு சொன்னதை நீ 
மறந்துவிடு. இதோ கான்‌ சொல்கிறேன்‌: பிச்சை இல்லை, 
போ” என்று சொல்லி விடு விடுவென்று உள்ளே போய்‌ 
விட்டாள்‌. 


இல்லையென்று சொல்வதற்கும்‌. மருமகளுக்கு அதி 
காரம்‌ இல்லையாம்‌! ள்‌ 

மாமி ஒருத்தி மருமகளை ஆண்ட கதை ஒன்று 
பாட்டாக நாடோடி இலக்கியத்தில்‌ வருகிறது. 

புருஷன்‌ கோட்டைக்குச்‌ சென்று : உத்தியோகம்‌ 
பார்க்கிறவன்‌. மருமகள்‌ புதியவள்‌, மாமியாரும்‌ நாத்தியும்‌.. 
வீட்டு ராஜ்யத்த இல்‌ செங்கோல்‌ செலுத்துபவர்கள்‌. அவர்‌. 
கள்‌, . புருஷன்‌ வேலைக்குப்‌ போன பின்‌! மருமகளை 
அதட்டி மிரட்டி வேலை வாங்கினார்கள்‌. 


மாமி ஒருத்தி 
மருமகளை - ஆண்ட கதை; 
கமி அதிர்‌ த்ததுவாம்‌ 
்‌ பூலோகம்‌ பொவ்னெதாம்‌! 
கொற்றவனார்‌. காலையிலே ப 
கோட்டைக்குப்‌ போனபின்பு 
வாடி சிறுக்கி என்றாள்‌, 
வரகை அரையும்‌ என்றாள்‌. 
யோடி சிறுக்கி என்றாள்‌. 
புழுங்கல்நெல்லைக்‌ குத்தும்‌என்றுள்‌, 
தாதிமார்‌ தம்முடனே 
5 சண்ணீர்க்குப்‌ பேண்ணன்குள்‌. 


மாமியாதம்‌ மநமகளும்‌ 75 


வெள்ள சட்டி தன்னுட்னே 
வேலைகளைச்‌ செய்யும்‌என்றான்‌ 
கோட்டைக்குப்‌ போன கண்வன்‌ வந்து பார்க்கும்‌ 
பொழுது அந்தச்‌ சிறுபெண்‌ உடல்‌ குலைந்து உள்ளன்‌: 
குலைந்து நிற்கிறாள்‌. 
கோட்டைக்குப்‌ போயிருந்த 
.. கெரற்றவளனார்‌ வந்தபின்பு, 
முத்துப்போல்‌ கண்ணிவர 
முகமெங்கும்‌ கோரவிட்டாள்‌. 
பவளம்போல்‌ கண்ணீரைப்‌ 
பக்கமெங்கும்‌ சோரவிட்டான்‌.. 


பார்த்தான்‌ கணவன்‌. “இந்தப்‌ பெண்ணுக்கு இப்படி. ' 
'முகவாட்டம்‌ உண்டாகக்‌ தாரணம்‌ என்ன? என்று: 
யோசித்தான்‌. - “இவளுக்கு என்ன குறை? என்று. 
எண்ணிப்‌ பார்த்தான்‌. பெண்களுக்கு . ஆசைப்‌ பண்டம்‌ . 
ஆடையும்‌ நகையுந்தானே? அகல லோகமும்‌ பிரளய்‌. 
முழக்கம்‌ இருந்தாலும்‌ அவர்கள்‌ மேனியில்‌: ஆபரணம்‌ 
மூ. லுங்கினால்‌ அவர்கள்‌ ஆனந்தக்‌ கடலில்‌. அமைதியாக 
த கம்பு அவன்‌ il 
டப்‌ மாது. iN 

- இனைப்புகள்‌ தோணுது? 
பேச.ட்டபணணி போதாதோ! 

. புதுப்பணிகள்‌ வேணுமோ? 

இட்டபணி பேசதாதேோ? 

எஇிர்ப்பணிகள்‌ வேணுமோ! 


அவள்‌ பொன்னகை வேண்டுமென்று. அழவில்லையே!' 
தன்னை அன்பு காட்டிப்‌ பாதுகாப்பாருடைய விம்‌ 
யைத்‌ தானே. வேண்டி நின்றாள்‌? அகவே, ட்‌ 


16. கஞ்சிபிலு.ம்‌ இன்பம்‌: 


போட்டபணி யோதுங்கரண்‌; 
புதுப்பணி வேண்டாங்காண்‌; 

இட்டபணி போதுங்காண்‌? 
இனிப்பணி வேண்டாங்காண்‌ 


என்று . விடை பகர்றொள்‌. அப்படியானால்‌ இவள்‌ 
எதற்காக வருந்துகிறாள்‌? ஒருகால்‌ தாய்‌ தகப்பனாருடைய 
்‌ ஞாபகம்‌ வந்து விட்டதோ? சிறு பெண்‌ தானே? என்ற 
யோசனையின்மேல்‌ அவன்‌ மறுபடியும்‌ கேட்டென்‌: 


. தரயாரின்‌ வீட்டுக்கும்‌ 
போகம்‌ பிரியமுண்டோ? 
- அண்ணன்மார்‌ வீட்டுக்குப்‌ 
I போகப்‌ பிரியமுண்டே ச] 
இதற்கும்‌. “இல்லை” என்று பதில்‌ வருகிறது. 
| தாயாரின்‌ வீட்டுக்குப்‌ 
யோகம்‌ பிரியம்‌ இல்லை; 
அண்ணன்மார்‌ வீட்டுக்கும்‌ . 
போகப்‌ பிரியம்‌ இல்லை. 


“பின்னே, இவ்வாறு அமுவதற்குக்‌ காரணம்‌ என்ன?!” 
என்று அவன்‌ வற்புறுத்தவே, . அந்த மங்கை நல்லாள்‌. 
உள்ள்‌, செய்தியை எடுத்துச்‌ சொல்லத்‌ தொடங்குலிறாள்‌: 


ம மாமியார்‌ காசசுவ து 
ல மட்டிருக்கப்‌ போவதில்லை; . 
சாத்தனார்‌ காசசுவது 
 தடுவிருக்கப்‌ போவ ல்க; 
-கொழுத்தியார்‌. காச்சுவது . 
டன்‌ கூடவிருக்கப்‌. போவ ல்க 
இர்ப்படியாள்‌ காச்சுவது . 


-  ஒத்திருக்கப்‌ போவதில்‌... 


மாமியாநம்‌ மநும்களும்‌ பட்டா 
இத்தனை . காசீசலிலே 


என்னமசய்‌ வாழுவேன்‌] 


என்று புலம்பி நைகரறுள்‌. உண்மையை உணர்ந்த. 
கணவன்‌, “செல்வர்‌ மனையிலிருந்து வந்த இவளை இப்படிச்‌ 
செய்யலாமா?” என்று மெல்லத்‌ தன்‌ அன்னையிடம்‌ 
வினவுகிறான்‌: | 
உமக்குப்‌ பணம்கொண்டு 
ஊரறிய வந்தவளை 
தாழிப்‌ பணம்கொண்டு 
தாடறிய வந்தவளை 
நாவற்‌ பழத்தை 
தான்‌ இன்னும்‌ சக்கரையைக்‌ 
கோவைப்‌ பழத்தைதீ 
கொண்டணைத்தால்‌. ஆகாதோ] 


“அப்படியா சமாசாரம்‌! இந்தச்‌ சிறுக்கியை இவன்‌- 
தலையில்‌ தூக்கி வைத்துக்‌ கொள்ளலாச்சா?” என்று. 
மாமியாருக்கு ஆத்திரம்‌ வருறெது. ந 
மறுநாள்‌ விடியற்காலையில்‌ - வேண்டுமென்றே மாமி 
யார்‌ அதி சீக்கிரத்தில்‌ எழுகிறாள்‌. நேரே. மருமகள்‌ 
படுத்திருக்கும்‌ இட்த்திற்குச்‌ சென்று அருப்பள்ியெுச்ச! 
பாடுகிறாள்‌. 
கட்டில்விட்‌ டிறங்காத 
கானக்‌ கருங்குயிலே, 
மெததைவிட்‌ உறங்காத 
மேனிக்‌ கருங்குயினே, 
யொழுதும்‌ விடத்தது; . 
பூவும்‌ மலர்ந்தது; 
முற்றம்‌ தெளியாத . 
மூதேவி, எழுந்திடு, 


௮5 கழ்சியிலு.ம்‌ இன்பம்‌ 
வர்சல்‌ பெருக்காத 
மாபாவி, எழுந்திரடி. 
அந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ கண்ணை விழித்துப்‌ பார்க்‌ 
கிறாள்‌. கருங்குயிலே என்று ஆரம்பித்த அர்ச்சனை 
மூதேவி. யென்றும்‌ மாபாவி என்றும்‌ முடிர்ததைக்‌ 
கேட்கிறாள்‌. “எத்தனை காள்‌ இந்த மிரட்டலுக்குப்‌ 
பயப்படுகிறது?” என்று அந்த அதிகாலையிலே எண்ணும்‌ 
போது அவளுக்கு ஒருவகையான துணிச்சல்‌ வந்து 
விடுகிறது. 
எச்சில்‌ தெரிக்குதத்தே 
எட்டதின்று பேசும்‌அத்தே 
துப்பி தெரிக்குதத்தே, 
தூர நின்று பேசுமத்தே 
முன்னாடி போல 
மிரட்டாதே மர்மில்த்தே: 
பின்னாடி யோலப்‌ 
பேசசதே மாமியத்தே! 
இந்த வார்த்தைகள்‌ அவளிடம்‌ பிறக்கக்‌ காரணம்‌ 
அவளுடைய. கணவன்‌ ஊட்டிய தைரியம்‌ என்பதைக்‌ 
கிழவி உணர்ந்து கொள்கிறாள்‌. காரியம்‌. மிஞ்சி விட்டது. 
இனிமேல்‌ அவள்‌ அதிகாரம்‌ செல்லாது! ஆகவே அவள்‌, 
பார்த்தயடர பார்த்தயடா. 
பட்டழிவாள்‌ சொன்ன சொல்லை; 
, கேட்ட்யடா கேட்டயடா 
ப கெட்டழிவாள்‌ சொன்ன சொல்லை! 
என்று .  பிரலாபிப்பதைத்‌ தவிர வேறு ஒரு ' செயலும்‌ 
இல்ல. | 
[இந்தப்‌ பாட்டை. எனக்கு உதவி 
யவர்‌, அங்கவர்‌ சுந்தரன்‌. 


பஞ்சை மகளிர்‌ 


றெல்லியலார்‌ என்று பெண்களைக்‌ கூறுவதற்கு 
அவர்களுடைய உடலமைப்பு மட்டும்‌ காரணம்‌ அல்ல; 
அவர்களுடைய உள்ளக்கூறும்‌ மென்மையுடையதே. உல 
'கத்தில்‌ வலிய வேலைகளையும்‌ ஏற்றுக்கொண்டு புதுமைப்‌ 
பெண்கள்‌ ருஷ்யா ம தலிய நாகெளில்‌ * சரிநிகர்‌ சமான 
மாக? உழைத்தாலும்‌, ஆடவனுடைய உடலுறுதியும்‌ 
உள்ள உறுதியும்‌ அவர்களிடம்‌ காண்பது அரிது. இயற்கை 
யில்‌ மென்மைக்கு இருப்பிடமாகப்‌ க... 
படைத்திருக்கிறான்‌ பிரமதேவன்‌. | 
.... இத்த மென்மை காரணமாக, எவ்வளவோ ஜாக்ரெதை 
யாக இருந்தாலும்‌, வலிய ஆடவன து: ஆட்சிக்கு அடங்கிப்‌ 
போகமும்‌ இயல்பு அவர்களிடம்‌ அமைந்து விடுகிறது. ஆட்‌ 
வர்கள்‌ மெல்லியலாரை நாடும்போதெல்லாம்‌ காதலுண ர்ச்சி 
கொண்டே. புகுகிருர்களென்றும்‌ சொல்வற்கில்லை. தம்‌ 
மூடைய இச்சையை நிறைவேற்றிக்‌ கொள்வதையும்‌. குடும்‌ 
பப்‌ பிரதிஷ்டை செய்வதையுமே முக்கிய நோக்கங்களாகக்‌ 
கொண்டு ஆடவர்‌ மகளிரை  மணக்கிறார்கள்‌. இந்த உண்‌ 
மையை. மறைப்பதிலும்‌,. காதலென்றும்‌. லட்சிய வாழ்‌ 
வென்றும்‌ காவியம்‌ பேசுவதிலும்‌. பயன்‌ இல்லை. உலகம்‌. 
உலகம்தான்‌; “இருள்‌ தருமா ஞாலம்‌” என்று பெரியோர்‌ 
கள்‌ தெரியாமல்‌ சொல்லவில்லை... எத்தனையோ கால ௮ அ 
பவத்தால்‌ உணர்ந்து தெரிவித்த. உண்மை அது. : 
I பாமர மக்களில்‌ ஆடவர்களின்‌ மயககில்‌ : ஈடுபட்டுச்‌ 
கண்டிக்கும்‌. பெனாங்குக்கும்‌ . ஓடிப்போன - பெண்கள்‌ எத்‌ 


80 கழ்சியிற-ம்‌ இன்பம்‌ 


தனையோ பேர்‌. “கரும்புத்‌ தோட்டத்திலே கால்களும்‌ 
கைகளும்‌ சோர்ந்து விழும்படி, வருந்தும்‌' மெல்லியலா 
ரெல்லாம்‌ கங்காணிக்‌ கூட்டத்தாலும்‌, காதலர்‌ கூட்டத்தா 
லும்‌ வஞ்சிக்கப்பட்ட மடமாதர்களே. சோற்றுக்கும்‌ 
அணிக்கும்‌, நகைக்கும்‌ நட்டுக்கும்‌ ஆசைப்பட்டுத்‌ தம்‌ 
முடைய நிலை குலைத்த ஏழை மங்கையர்கள்‌. துயரத்தைக்‌ 
காற்றுத்தான்‌ முற்றக்‌ கேட்டிருக்கும்‌; கவிஞரும்‌ கேட்‌ 
முருப்பார்‌. நாடோடிக்‌ கவிஞனும்‌ கேட்டிருக்கிறான்‌. . 


| ஸு 
... டுவள்ளைக்காரன்‌ ஒரு தோட்டத்தைக்‌ குத்தகைக்கு 
எடுத்தான்‌. அதில்‌ ஒரு வேலைக்காரனைக்‌ கொண்டு வெள்‌ 
ளரிக்சாய்‌ போடச்‌ சொன்னான்‌: வெள்ளரிக்காயைத்‌ 
தாகம்‌ தீர்க்கக்‌ கொடுக்கிறது வழக்கமே "இரிய விற்கிற. 
இல்லை. ஆனால்‌ வியாபாரமே குறியாக உடைய வெள்ளைக்‌ 
காரன்‌ அந்தக்‌ காய்களைக்‌ காசுக்கு. இரண்டாக விற்கச்‌ 

்‌ சொல்லிக்‌ காகிதம்‌ போட்டான்‌. 
வேலைக்காரனுடைய மகள்‌ வீராயி. அவள்‌ வெள்ளரித்‌ 
தோட்டத்தைப்‌ பாதுகாத்துத்‌ தண்ணீர்‌  பாய்ச்சிப்‌ பயிர்‌ 
செய்த தன்‌ தகப்பனுடன்‌ இருந்து உழைத்தவள்‌. தினைப்‌ 
புன்த்தைக்‌ காத்த வள்ளியம்மையைப்‌ போல வெள்ளரித்‌ 
தோட்டத்தை வீராயி காத்தாள்‌. வெள்ளரிக்காய்‌ வினைக்‌. 
தது விற்றுப்‌ பவ a வைத்திருந்தான்‌, அவன்‌ 
தகப்பன்‌. I 
வெள்ளை்க்ர்ரன்‌” வந்தான்‌. வெள்ளரிக்காய்‌ வத்த 
பணத்தைத்‌: தோட்டக்காரன்‌. எஜமான்‌... காலடியில்‌ 
கொண்டு வைத்தான்‌. தோட்டத்து ' எஜமானைப்‌ பார்க்க 
“வேண்டுமென்ற. . ஆசையால்‌ மறைவிலிருந்து வீராயி. 
தலையை . நீட்டினாள்‌. . தள தளவென்‌, றிருந்த. அவள்‌ பருவ 
அழகு. வெள்ளைக்காரன்‌: கண்ணைப்‌ பறித்தது. உள்ளத்‌. 
தைக்‌ கொள்ளை கொண்டது. வெள்ளரி விற்ற பணம்‌. 


பஞ்சை மகளி 81 


அவனுக்கு ஒரு பெரிது அல்ல; மிகவும்‌ சொற்பம்‌. அதை: 
அப்படியே தோட்டக்காரனுக்கு அளித்துவிட்டான்‌. “உன்‌ 
்‌ பம்‌. ஈகை வாங்கிப்‌ போடு” என்று , கொடுத்துவிட்‌ 
ரன்‌. இனாமாக அல்ல. மெல்லி யலாளாயெ வீ 7 ராயி அதன்‌ 
பயனாக *வேசம்‌ குலைந்தாள்‌ !' 
இந்தக்‌ கொடுமையை நாடோடிக்‌ கவிஞன்‌ சொல்லி 
இரங்குகிறான்‌ : 
ஓரான்‌ ஓரான்‌ தோட்டத்திலே . பிள்ளாய்‌ 
ஒருத்தன்‌ போட்டது வெள்ளரிக்காய்‌ 
கா௬க்கு ரெண்டு விற்கச்சொல்லிக்‌ 
காயிதம்‌ போட்டான்‌ வெள்ளைக்காரன்‌, 
- வெள்ளைக்காரன்‌ பணம்‌ வெள்ளிப்பணம்‌ 
வெள்ளிப்‌ பணம்‌அது சின்னப்பணம்‌ 
வெள்ளிப்‌ பணத்துக்கு ஆசைப்பட்டும்‌ - பிள்னாய்‌ I 
. வேசங்‌ குலைந்தானே வீராயி ! : 
வெள்ளரித்‌ தோட்டத்தில்‌ வேஷங்‌ குலைந்த வீராயியை | 
நினைந்து நாடோடிப்‌ பாவலன்‌ இப்படிப்‌ பாடினான்‌. ட 
கரும்புத்‌ தோட்டத்திலே கற்புக்‌ குலைந்த. காரிகை 
யாரை நினைந்து பாரதியார்‌ இரங்கினார்‌. : 
நெஞ்சங்‌ குமுறுறொச்‌ - கற்பு. 
கீங்டெச செய்யுங்‌ கொடுமையிலே அந்தம்‌ 
பஞ்சை மகளிர்‌ எல்லாம்‌ - துன்பப்‌ 
பட்டு மடித்து மடித்து மடி.த்தொரு 
தஞ்சமும்‌ இல்லாதே - அவர்‌ 
சாகும்‌ வழக்கத்தை இந்தக்‌ ணத்தில்‌ 
மிஞ்ச விடலாமோ ! - ஹே கண்கள்‌ 
வீரகராளி, சாமுண்டி. காளி 1. . 
என்று அந்த ஆவேசக்‌ கவியின்‌. அயரக்‌ சொர்தளிப்பு 
உள்ளக்‌ குழு ற்லோடு “கு, அ 
Be ன 


82 கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


. ஒரு மெல்லியலாள்‌, இளம்பருவப்‌ . பாவை, ஒரு 
காளையிளங்‌ கட்டழகனுக்கு வாழ்க்கைப்படப்‌ போவதாகக்‌ 
கனவு . கண்டுகொண்‌ டிருந்தாள்‌. வெற்டையிடிக்கும்‌ நிற 
லஓுடைய திண்டோள்‌ வீரன்‌ ஒருவனுக்கு மாலையிட்டு 
வாழ்க்கையிலே சுவர்க்க இன்பத்தைக்‌ காணவேண்டு 
மென்று அவள்‌ நினைத்தாள்‌. ஆனால்‌ விதி வேறு விதமாக 
இருந்தது. அவள்‌ தகப்பனும்‌ தாயும்‌ சேர்ந்து வஞ்சம்‌ 
செய்துவிட்டார்கள்‌. தந்திரமாகச்‌ சதி செய்து அவள்‌ 
கனவைக்‌ கலைத்து இன்ப. மாளிகையைத்‌ தகர்த்து அவளைப்‌ 
புழுதியிலே கிடக்க வைத்தார்கள்‌. 

பல்லில்லாத கிழவன்‌ ஒருத்தனுக்கு அவளை வி ற்று 
விட்டார்கள்‌. "அவளை, “முருங்கைக்கிரை பறித்து வா” 
என்று அன்று அனுப்பினார்கள்‌... முள்ளில்லாக்‌ காட்டில்‌ 
முருங்கைக்கீரை பறிக்கப்‌. போய்‌ நெடுநேரம்‌ அவன்‌ பறித்‌ 
தாள்‌. அதற்குள்‌ கிழவன்‌ அவள்‌ வீட்டிற்கு வந்து பரிசம்‌ 
போட்டுக கல்யாணத்தை நிச்சயம்‌ செய்துகொண்டு பேரய்‌ 
விட்டான்‌... 

முருங்கைக்£ை ரயுடன்‌ புகுந்த ' முத்துப்‌ போன்‌, ற 
அந்த இள நங்கைக்கு, “உனக்கு அடுத்த மாசம்‌ கண்ணா 
லம்‌; உன்‌ புருசன்‌ அடுத்த, வீட்டுக்காரன்‌” என்ற வார்த்‌ 
தைகள்‌ காதில்‌ விமுந்தன; முருங்கைக்‌ . கொப்பைப்போல 
அவள்‌ மனம்‌ முறிந்துவிட்டது. 

. _ தாய்தகப்பனுக்கு அடங்கின பெண்ணாகையால்‌ விய 
வனுக்கு. வாழ்க்கைப்பட்டாள்‌.. அவளை,. “ஏனம்மா வாழ்க்‌ 
. கைப்பட்டாய்‌?”.. என்று. கேட்டால்‌ அவள்‌ என்ன சொல்‌ 
கிறாள்‌ ப்‌ கேளுங்கள்‌ : 

"தக்காளித்‌ தக்காளித்‌ 

தையல்முத்தே !! 
இழவனுக்‌ கேண்டி... 


வாழ்க்கைப்‌ பட்டாய்‌ [ 


ம்ஜ்சை மகளிர்‌ 83 


முள்ளில்லாத காட்டிலே 
முருங்கைக்கீரை பறிக்கப்போனேன்‌ : 
பல்லில்லாத நெவன்வத்து 
பரிசம்போட்டான்‌ தக்காளி | 
- மூன்ளில்லாக காட்டுகமுப்‌ போன வேளை மல்ல வேளை 
அன்று; பாவம்‌! இப்போது வாழ்க்கை முழுவதும்‌ . அவ 
இக்கு முள்‌ நிரம்பிய டு ஆிவிட்டதே ! 
ர 5 
வார்த்தைகளிலும்‌, வழங்கும்‌ பொருளிலும்‌ மயங்கி. 
ஆடவருக்கு அடிமையாகும்‌ பேதையர்‌ எண்ணிறந்தோர்‌.... 
கண்ணே, முத்தே என்று உள்ளம்‌ உருக்கி வசப்படுத்‌ 
தும்‌ வஞ்சகர்‌ பலர்‌. காமாக்து போகும்‌ ஏழையரைப்‌ 
 பொன்னென்‌ றும்‌, ஏமாற்றும்‌ இரக்கமற்ற வன்னெஞ்ச. 
னைத்‌ தட்டானென்றும்‌ ஒரு பாடல்‌ சொல்கிறது. தங்கத்‌ ... 
தைப்‌ பார்‌த்து காடோடிப்‌ புலவன்‌ எச்சரிக்கிறான்‌. இ 


தங்கச்சி யம்மா தைலம்மா. 
தண்ணிக்குக்‌ ணெணிக்குப்‌. போகாதே; 
குட்டான்‌ கண்டால்‌. பொன்னின்னிடுவான்‌. 
தட்டிலே வச்சு திறுத்திடுவான்‌,. 
கும்பிட்டுத்‌ தாலி. கட்டிடுவான்‌;. 
்‌ கோயில்‌ மேள த்தைக்‌ கொட்டிடுவ ரன்‌ / 
வெளியில்‌ தலைகாட்டினால்‌' அடித்துக்கொண்டு போகத்‌ 
தயாராக "இருக்கிறானாம்‌ தட்டான்‌. ட 
+. 
மீன்‌ 7 தாயைச்‌ காணவில்லையே ஏன்று, ஓர்‌. இளம்பெண்‌ 
ஆற்றங்‌. கரையிலே அழுதுகொண்‌ . டிருக்தாள்‌.. அம்தப்‌. 
பக்கமாக, வந்த. திண்ணைப்‌... பள்ளிக்கூடத்து.. வாத்தியார்‌ 
அவள்‌ அழுவதைப்‌ பார்த்து இரங்கி, “அழாதே. அம்மா !”. 
கான்று ஆறுதல்‌, சொல்லித்‌. தம்‌. கையிலே' இருந்த. பிண்ணாக்‌ 


8h கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


கைக்‌ கொடுத்துச்‌ சென்றார்‌. அவளுக்கு அதுதான்‌ தின்‌ 
பண்டம்‌. அதைத்‌ ழின்றுகொண் டுருந்தபோது கப்பல்‌ 
காரன்‌ ஒருவன்‌ வந்தான்‌. அவள்‌ கழுத்தில்‌ கர்சுமாலை 
யப்‌ போட்டுக்‌ கப்பலே ற்றி கொண்டு போய்விட்டான்‌. 
காயைக்‌ காணவில்லை என்ற அழுகை பிண்ணாக்காலே : 
மாறியது; அதற்குப்‌ பிறகு தாயைப்‌ பிரிந்து கண்காணாத 
தேசத்துக்குப்‌ போகும்‌ நிலைமைக்கு அவளைக்‌ காகமாலை 
கொண்டு விட்டது. அவள்‌ போன ஊரிலிருந்து அம்மாவை 
பிணைத்து ac ப்ப 
௪ லுமிச்சம்‌ பழமே! 
என்னை ப்பெற்ற செல்லமே! 
ஆற்றும்‌ கரையிலே. ௮ 
அழுதுகொண்‌ டிருந்தேன்‌. 
அண்ணாவி வத்தான்‌:.. 
. பிண்ணாக்குத்‌ தத்தான்‌; 
,தின்றுகொண்‌. டிருந்தேன்‌, 
கப்பல்காரன்‌ வந்தான்‌; 
காசுமாலை தத்தான்‌; 
ரல்‌ கப்பலேற்தி விட்டான்‌. 
எலுமிச்சம்‌ பழமே |. 
க்‌ என்‌ அகி செல்லமே | 
“ஏமாந்து போய்‌ ஒருவனை. கம்பிக்‌ கைப்பிடித்தாள்‌. ஒரு 
நங்கை. ' அதற்கு முன்‌ தன்‌ பிறந்த வீட்டில்‌ வளவாழ்வில்‌ 
இன்பு ற்றவள்‌ அவள்‌. தலை குனிந்து உடல்‌ வளைந்து சிரமப்‌ 
ப்ட்‌ வேண்டிய அவசியம்‌. அங்கே. “இல்லை. பூமியிலே பொன்‌ 
இடக்கிறதென்றால்‌ அதை எடுக்கக்கூடத்‌ தலை குனிய மாட்‌ 
டர்ன்‌: அவ்வளவு மானமா, மரியாதையாக வளர்ந்தவள்‌? 
அவனைக்‌ கைப்பிடித்தாள்‌. அவன்‌... அவளைச்‌. சந்தி. 
யிலே நிறுத்திவிட்டு. எவளைே யா. இழுத்துக்கொண்டு ' ஓடி 


பஜ்சை மகளிர்‌ 88 


விட்டான்‌. அவனுக்கு மானம்‌ இல்லை, பழியில்லை. அவனால்‌ 
வந்த ப்பி அவள்‌ தலையைக்‌ குனியச்‌ செய்தது. இதை 
அவள்‌ சொல்லுகிறாள்‌. சுண்ணாம்பு இடிக்கும்‌ பெண்கள்‌. 
பாடும்‌ பாட்டு ஒன்‌ நில்‌ வரும்‌ புழி இது : 
பொன்னு தல்ல - ஏலேலோ 
டைக்குதுன்னு 
பூமியிலே - ஏலேலோ 
குனிய மாட்‌ே டண்‌, 
புத்திகெட்ட - ஏலேலோ 
பையனாலே 
பூமியிலே - ஏலேலோ , 
குனிந்தேனேநான்‌ ! 
தங்கம்‌ நல்ல - ஏலேலோ 
கடக்குதுன்னு 
தரையிலுமே - ஏலேலோ 
குனியமாட்டேன்‌. 
சாடுமா தி - ஏலேலோ 
பையனாலே 
தரையிலுமே - ஏலேலோ: 
குனியலாச்சே ! ்‌ 


பிசை மகளிர்‌ படும்‌ பாட்டையும்‌ ஏமாந்த விதத்தை 
யும்‌. காடோடிப்‌ பாடல்கள்‌ வெள்ளைச்‌ சொற்களால்‌. சொல்‌ 
இன்றன; அவற்றில்‌ உள்ளத்தைக்‌ காண்கிறோம்‌; . உருகு 
வதற்கும்‌ ! பொருள்‌. உண்டு. 


பொங்கல்‌ களிட ட்டம்‌. 


ப்ரஸ்‌ திருநாள்‌ கிறைவுக்கும்‌ புதுமைக்கும்‌ அடை. 
யாளம்‌. “பால்‌ பொங்கிற்றா 9” என்று கேட்டுச்‌ செல்வம்‌ . 
பொங்கி நிறைந்த மூழ்ச்சியைத்‌ தெரிக்துகொள்ளும்‌ 
'இருகாள்‌ இது. 

தொழிலாளிகளுக்கு ஓய்வு நாள்‌ இது... இந்திய நாட்‌ 
டின்‌ தலைமைத்‌ தொழி ல்‌ வேளாண்மை. உழுது பயிரிடும்‌, 
குடிமக்கள்‌ தங்கள்‌ தொழிலில்‌ வெற்றியைக்‌. கண்டு குதூ 
கலிக்கும்‌ நல்ல நாள்‌ தைப்‌ பொங்கல்‌. குயவன்‌ புது மணா 
கலம்‌ தருறொன்‌: புதுநெல்லைக்‌ குத்திப்‌. புது வெல்லத்தை 
யும்‌ புதுப்‌ பயற்றையும்‌ கொண்டு புதுப்பால்‌ கறந்து புதுப்‌ 
பொங்கல்‌ வைத்துப்‌ ப பக்‌ மூழ்குவது தமிழர்‌ 
வ! மக்கம்‌. 
ப காடு கரைகளில்‌ வேலை செய்யும்‌ பெண்களுக்கு (சு இது, 
உல்லாசத்‌ இருகாள்‌; . கூட்டங்‌ கூட்டமாகச்‌ சேர்ந்து. 
குரவையிட்டுக்‌ கும்மிய்டிதத்‌ து பாடக கொண்டாடும்‌ 
பண்டிகை, ட ர 

“ வாரிய தலையில்‌ கொண்டையிட்டுப்‌ பூவைச்‌ செருகி fe, 
புதுச்சேலை உடுத்து மடமங்கையர்‌ புறப்படுவார்கள்‌. ஆவா. 
ரம்‌ பூவும்‌ அரிசியும்‌ கொண்ட பிரப்பங்கூடையை இடை. 
யிலே இடுக்கிக்கொண்டு . ஒருத்தி த கூட்டத்தினருக்கு; த்‌. 
தலைமை தாங்கு நடப்பாள்‌. பண்ணைக்காரர்‌ வீட்டிற்‌ ற்கும்‌ 
மற்றச்‌ செல்வர்கள்‌ வீட்டிற்கும்‌. சென்று அவர்கள்‌ வீட்டு. . 
வாயிலிலும்‌. முற்றத்திலும்‌ - கூடையை ப்‌ வைத்துக்‌. 
கொண்டான்‌ திய ்‌ 


பொங்கல்‌ களியாட்டம்‌ 87 


அவர்கள்‌ கையைக்‌ கொட்டிச்‌ கும்மி அடித்துச்‌ சுற்றிச்‌ 
சுற்றி வருவார்கள்‌. அவர்கள்‌ பாடும்‌ பாட்டில்‌ மிகவும்‌ 
அபூர்வமான கருத்து இருக்குமென்று: சொல்வதற்கில்லை. 
ஆனால்‌ அந்தப்‌ பெண்கள்‌ *வளைக்கரங்கள்‌ தாம்‌ ஓலிக்ககி. 
கொட்டி. இசைத்திடும்‌ ஒர்‌ கூட்டமுதப்‌ பாட்டினில்‌” தாளம்‌ 
இருக்கும்‌. அவர்கள்‌ குதித்துக்‌ குதித்துப்‌ பாடும்‌ பாட்டில்‌: 
துள்ளல்‌ ஓசை இருக்கும்‌. 

கன்னியாகுமரி முதல்‌ சென்னை வரையில்‌ இந்த வழக்‌ 
கத்தைக்‌ காணலாம்‌. தமிழன்னையின்‌ உடம்பு முழுவது! 
ஒரே உயிர்தானே பரவியிருக்கிறது? 


xX 

மார்க[நி மாசத்தில்‌ வைஷ்ணவர்கள்‌ ஆண்டாள்‌ அரு 
ளிய இிருப்பாவையைப்‌ பாடுவார்கள்‌. பெண்களெல்லாம்‌ 
சேர்ந்துகொண்டு திருமாலை வணங்குவதற்கு மூன்‌ நீராடப்‌ 
போவதற்காக ஓருவரை ஒருவர்‌ அழைப்பது: போலச்‌ 
சில பாடல்கள்‌ அமைந்திருக்கும்‌. திருவாசகத்திலும்‌ 
திருவெம்பாவை * என்று ஒரு பகுதி இந்த மாதிரியே உண்டு. 
“இன்னும்‌ தூங்கிக்கொண்‌ டிருக்கிறாயே ! நான்தான்‌ 
முதலில்‌ எழுந்து வந்து உன்னை எழுப்புகிறேன்‌ பார்‌ 
என்று நேற்று வீறு பேசினாயே ! அந்தப்‌ பேச்செல்லாம்‌ 
இப்போது எங்கே போயிற்று?” என்று பெண்கள்‌ சொல்‌ 
லித்‌ தம்‌ தோழிகளை எழுப்புவதாகச்‌ சில பாடல்கள்‌. அதில்‌ 
வரும்‌. ல ட 
| பழங்காலத்தில்‌. தை மாதத்தில்‌ பெண்கள்‌ கூட்ட 
மாகக்‌ கூடி நீராடி வரும்‌ வழக்கம்‌ இருந்தது. கன்னிப்‌' 
“பெண்கள்‌. அதை விரதமாகவே கொண்டிருந்தனர்‌: தைந்‌ 
நீராடல்‌, . அம்பாலாடல்‌ என்று . அந்தப்‌. புனிதச்‌ ' செயலைப்‌ 

பழைய இலக்கியங்கள்‌ குறிக்கின்‌ றன. 
நாகரிக வாழ்க்கையில்‌. விளங்கும்‌. நாரிமணிகள்‌ கடவு 
ளைத்‌ தொழுவதற்கு. முன்னே ஒருவரை ஒருவர்‌. எழுப்பிக்‌ 


88 கஜ்சியிலும்‌ இன்பம்‌ 


கூட்டம்‌ கூடுவார்கள்‌. தைப்‌ பொங்கலில்‌ அவர்கள்‌ கூடு 
- வதற்குத்‌ தைந்ரீராடுதல்‌ காரணம்‌. உழுதொழிலும்‌ கூலி 
வேலையும்‌ வாழ்க்கைப்‌ பணியாகக்‌ கொண்ட மங்கையடுக்‌ 
குத்‌ தைக்கீராட்டு உண்டோ என்னவோ, தெரியாது 
ஆனால்‌, தைப்‌ பொங்கல்‌ உண்டு. . அவர்களும்‌ ஒருவரை 
ஒருவர்‌..அழைத்துக்‌ கூடுவார்கள்‌. | 

மார்கழி தை மாதங்களில்‌ இலந்தைப்‌ பழம்‌ பாழச்‌ 
கும்‌. ஆற்றங்கரையில்‌ உள்ள படுகைகளிலும்‌ காடுகளி அம்‌ 
்‌ இயற்கையாக இலந்தமரங்கள்‌ வளர்ந்திருக்கும்‌. சிறுவரும்‌ 
சிறுமியரும்‌ ஏழை மக்களும்‌ காலையில்‌ எழுந்து சென்று, 
அந்தப்‌ பழத்தைப்‌ . பொறுக்கி வருவார்கள்‌. ஏழைப்‌ 
பெண்மணிகள்‌ அதைக்‌ கூறு கட்டி வைத்து விற்பதும்‌ 
உண்டு. ன தோட 

இலக்தைப்‌ பழம்‌ பொறுக்குவதே நாலு பேர்‌ கூடிச்‌ 
செய்தால்‌ விளையாட்டாகி விடுகிறது. “தை மாதத்தில்‌ ள்‌ 
_ கும்மியடிக்கும்‌ பெண்களுக்கு இலந்தைப்‌ பழம்‌ பொதுக்‌. 
கும்‌ உற்சாகம்‌: உண்டாறது. அதன்‌ பொருட்டு ஒள்‌ 
வொருத்தியும்‌ தன்‌ தோழியை அழைக்கிறாள்‌. 

பொங்கல்‌ பாட்டு இலந்தை பொறுக்கும்‌ அழைப்பில்‌ - 
ஆரம்பிக்க றது: . பிறகு. பூடைவையைப்பற்றிச்‌ 0 சொல்‌...” 
றது: அழைப்பெண்‌:. நல்ல ple நன்‌ ஒன்ன, றப்‌ ்‌ 


்‌ சொன்னவ! என்று நினைக்கிறாள்‌. ட மடித்துப்‌. 
பெட்டி யிலே. வைத்த அதைப்பற்றி ப்‌ பாட்டு. ஞாபகப்‌ 
படுத்துகிறது... 


அம்மாயி]! அம்மாயி [. 

I ஏண்டி ஏண்டி. அம்மாவி | 

ஏக்கமா. இருக்கயா 1. 
'தரக்கமா இருக்கயா 7. 


(பொங்கல்‌ கலியாட்டம்‌ 85. 


கஞ்சா மயக்கமா 7 
கள்மயக்கந்‌ தோணுதா 7 
ரி கரையிலே 
இலந்தை பழுத்‌ இருக்கும்‌, 
ஏறி உலுக்கலாம்‌ 
எஞ்சோட்டுச சின்னண்ணா ; 
பாத்துப்‌ யொறுக்கடி , 
பாதகத்தி அம்மாயி | 
அம்மாயி/ அம்மாயி! 
. ஏண்டி. ஏண்டி அம்மாயி! 
பத்துப்‌ பணாத்திலே 
முதிதுவண்ணம்‌ கொண்டது 
- போட்டு மடிச்சது; 
பொட்டியிலே வச்சது; 
கறையான்‌ கடிக்குதுன்னு 
கட்டிவ ச அம்மாயி 1 
பூரான்‌ கடிக்குதன்னு , 
போற்றிவச்ச அம்மாயி ! 
அம்மாயி! அம்மாயி | 
இது கரூர்ப்‌ பக்கத்தில்‌ பாடும்‌ பாட்டு... 
ரகத்‌ ப கதை 
கடலோரத்‌ தில்‌ உள்ள சென்னைப்‌ பக்கத்திலே பொற்‌ ப 
சல்‌ பாட்டிலே கப்பல்‌ வருகிறது... பொங்கல்‌ பூசைக்கு. 
வேண்டிய கரும்பு - வருகி, றது. அவாமிக்குப்‌ புஷ்பம்‌ சாத்‌ ட்‌ 
அம்‌ வழக்கம்‌ வருகி மது. ப றங்கிக்காரன்‌ வருகிறான்‌. 
' ஒருகட்டுக்‌ கரும்பாம்‌ - பறங்கி 
ஒண்ணாலே.. 'இரும்பாம்‌, & 
அந்தக்கட்டுக்‌ கரும்யைய்‌ - பறங்‌ப 
அத்துடா. கப்பலிலே... அன்‌ 


90 


கற்சியிலும்‌ இன்பப்‌ 


கப்பலும்‌ பத்தாமேஃ கண கடல்‌ : 
ஓடமும்‌ பத்தாமே 


குப்பலுடைக்கிற சின்னத்‌ துரைமகன்‌ 


சப்ப வருவாரோ ! 


வசத்தால்‌ வராண்டி - சிந்தாமணி 


. பார்க்க அல்வைடா |! 


“ரெண்டுகட்டுக்‌. கரும்பாம்‌ - பறங்‌ 


ரெண்டாலே இரும்பாம்‌ 


அரந்தக்கட்டுக்‌ கரும்பைப்‌ - பறங்கி 


ஏத்துடா கப்பலிலே 


பார்க்க அல்லவடா ! 


டர்‌ 


டட தட இரும்பள த்து 


ஓடித்‌ தோட்டம்‌ கரும்பு.நட்டு 


கரும்பும்‌ இல்லை கணுவும்‌ இல்லை: 


கரணைத்‌ தோட்டம்‌ மரணம்‌ இல்லை, 
x 


ஒருகடையாம்‌ பசைரக்காம்‌ 


சந்நிதியாம்‌ சதுரானை: 


கோபுரத்து வேல்முருகா ! | 


ட்ட என்னபுஷ்பம்‌ சாத்தலாம்‌. இ 


மல்லிகைப்பூ மருக்கொழுந்து 


மலர்த்தபுஷ்பம்‌ சாத்தலாம்‌. 


% 


ஒருமரதி தோப்பாம்‌ - ஒரு. 


்‌ புன்னைமரம்‌ ' காவ்ப்பாம்‌, 


யுன்‌ மரம்‌ பூவெடுத்தால்‌ : 


போகலாமடி. கன்னிகா]. 


பெரங்கல்‌ களியாட்டம்‌ 


ரெண்டுமரந்‌ தோப்பாம்‌: ரெண்டு 
புன்னை மரம்‌ காய்ப்பாம்‌. 
போகலாமடி. கன்னிகளா ! 
சு 
ஒருகட்டுச்‌  சந்திலே நாங்கள்‌ இருப்போம்‌: 
ஒருகட்டுத்‌ தாழம்பூ நாங்க முடிப்போம்‌; 
வாதாடி - நாம்ப - சூதாடி 
ரெண்டுகட்டுச்‌ சந்திலே நாங்கள்‌ இருப்போம்‌ 
ரத்து. 
xX 
ஒருஇலை பறிச்சு முன்னே மடிகோலி 
ஒருபண த்துக்கும்‌ ஒருஇலைக்கும்‌ 
தாழ்த்ததடி தத்தாங்கி, 
+ 
ஓரம்மிப்‌ பூவுருட்டி 'அரைக்கும்யொடி மஞ்சள்‌ 
மாருக்கும்‌ தோளுக்கும்‌ 
மஞ்சள்‌ சரட்டுக்கும்‌ : 
மோதிரக்‌ காலுக்கும்‌ 
நிலவர்ணப்‌ பொட்டுக்கும்‌, 
xX 
ஒருசரமாம்‌ இரைமணி 
ஆதி யம்மன்‌ சோதி 
அம்மான்‌ மகள்‌: ராணி 
உப்பளக்கும்‌ மேடை : 
"ஒதிய மரம்‌ சாலை. 
விணையாடப்‌. பெண்‌ பிறந்‌ தள்‌ 
கமலக்‌ கண்ணி மேடை! 


91 


22 


கர்்சியிலும்‌ இன்பம்‌ 


ஒரு மரத்தை வெட்டி ஒரு 
மாமரத்தை ஊஞ்சல்‌ கட்டி 
ஊஞ்சல்‌ குத்துயிருககும்‌ 
ஆண்கிளியோ பெண்டுனியோ 
க்கா பேய்க்கனியோ ! 


x 


ஒருஇலுப்யை கழே இருக்க 


கூவா கூவா முதற்பறவை 
வடக்கே தெற்கே கோதிவெல்னும்‌ 
வடக்கே ஒரு சிந்தாமணி 
வகை வகையாப்‌ பூப்பூக்கும்‌ 
வசிவசியாப்‌ பழம்‌ பழுக்கும்‌ : 
தின்னத்‌ இன்ன. நல்லாருக்கும்‌ 
தேசம்‌ எல்லாம்‌ நிை அஞ்சிருக்கும்‌. 
கூவுது மயில்‌ கூவுது பாரு 
கொண்டை மூசலேறிக்‌ கூவுது பாரு. 
ஆத்துக்குப்‌ போற ஐயாசாமி 
தோப்பன்‌ வரக்‌ கூவுது | 
லட 


கல்லு மலைமேலே கல்‌அடுக்கக்‌ 


கல்லாரக கோயிலை உண்டுபண்ணி 
மதுரைக்‌ கேபுரம்‌ தெரியக்‌ கட்டி 
மருது வாறதைம்‌ பாருங்கறை. 
மருது வந்தாலும்‌ -தேரோடாது 
... மச்சினன்‌ வந்தசலும்‌ 'தேரோடாது 
தேருக்குடையாரு குப்புசாமிப்பிள்ளை 
தேரோடுத்‌ தோட்டம்‌ தேரோடுது 14 


1. இந்‌ தப்‌ பாடல்களை எனக்குச்‌ சொன்னவள்‌ 
மந்தைவெளி எல்லம்மாள்‌. ] -. 


அருமையான நூல்கள்‌ 


உனா, ஐகருமரதன்‌ எழுதியவை 
24 ர 
பெரும்பெயர்‌ மு௫ுகண்‌ ' 9 0 
முருகனுடைய வரலாற்றைக்‌ கூறும்‌ அற்புதமான 
இருபத்தொரு கட்டுரைகள்‌. 
பேசாத பேர்க3 த்‌ 28 
த8ம்‌ இலக்கணை இலக்கியங்களில்‌ காணப்‌ பெறும்‌ 
' அழகான சில காட்சிகள்‌. 
வாலோச்‌: செட்டி :. ந A 
வாழ்க்கையில்‌ நிறைந்து கீடக்கும்‌ சம்பவங்கள்‌ 
பலிவற்னறைக் கு நிக்கும்‌ கதைகள்‌. 
பவள மல்லியை : உ 
படிக்கப்‌. படிக்க இனிக்கும்‌ வாழ்க்கைச்‌ சித்‌, கரங்கள்‌ 
அடங்கிய தொகுத்‌, ; 
கலைச்‌ செல்வி; 1 ஆ 
தெளித்த நீரோடை போல்‌ செல்லும்‌ அழகிய தமிழ்‌ 
ரன்‌ ஆசிரியருடை உட: கற்பனைகள்‌ இங்கே 
கதை வடிவைப்‌ பெறுகின்றன; 
கழ] ந்தை லகம்‌ ம்‌ க 0 
குழந்தைகள்‌. சம்பந்தப்பட்ட பல இனிய பாடல்‌. 
களும்‌ அவற்‌ | நின்‌ விளக்‌ நங்களும்‌ ம்‌. 
மச்க வீடு 3. ப்‌ சி த 
விளையாட்டுப்‌ போக்கிலேயே பற்பல அரிய பெரிய 
தத்துவங்களை வின்‌ க்கும்‌ தாடோரி இக. 
எல்லாம்‌ மிழ்‌ 1 9 
பழங்கால மன்னர்களின்‌ வீரம்‌, வள்ளன்மை, தம்‌: 
புலவர்களின்சிறப்பு ஆகியவற்றை விவரிக்கும்‌ நூல்‌. 
தமிழின்‌ வேற்றி: 1 4 
த தமிழின்‌ சிறப்பு, தமிழ்ப்‌ புஸிக்ககின்‌ பெருமை 
ஆகியவற்றை வீளக்கும்‌ சிறந்த புத்தகம்‌. 
கரிகால்‌ மாண வாண்‌ 2 - 1.4 


கரிகால்லுடைய்‌ வரலாறு ஒல்‌ வொருவரும்‌. படித்துப்‌ 
பெருமைப்‌ படத்தக்கது. 


மூண்றூ தலைமுறை : ச்‌ 0.8 
அருமையான நெடுங்கதை; 


* 
ரன்களுக்கு, 


“WRAPPER BRINTED AT THE NATIONAL ART உரவு MADARA 


